Т. 660 


TT 


1661 


166 


MUTHAMIL VANAR 


BY 


PANDIT R. S. NAVALAR , 


TAMIL PANDIT , ENGLISH.HIGH SCHOOL , 


THUCKALAY . 


CHENTAMIL NILAYAM PUBLISHING HOUSE , 


PADMANABHAPURAM . 


1934 


Rights reserved ] 


[ Price 8 Annas 


முத்தமிழ் வாணர் . 


ஆச்கியோர் : -- 
பண்டித இராம சுப்பிரமணிய நாவலர் , 
( தமிழ்ப் பண்டிதர் , உயர்தர ஆங்கலகலாசாலை , தக்கலை . ) 


செந்தமிழ் நிலையம் நூற்பதிப்பகம் , 

பத்மநாபபுரம் . 


வி . வி . அச்சுநிலையம் கிளை , திருவனந்தபுரம் . 


[ 934 


உரிமை ஆசிரியர்க்கு ) 


(விலை அணா 8 . 


முன்னுரை . 


+ Tror 


அமிழ்தினு மினிய தமிழ்மொழிக்கண் நிலவும் அளவின் மிக்க 
அருநூற்றொகுதியிற் போதரும் செய்ட்களை ஆய்ந்து கற்றலும் 
அவற்றை ஆங்கிய கல்லிசைப்புலவர் தம வரலாற்றை யாய்தலும் 
கழிபேரின்பத்தைப் பயப்பனவாம் . அவர்தம் வரலாற்றை யாய்வ 
தொடு அருஞ்செய்யுட் பயிற்சியையுங் கைவரச்செய்யற்பால தெறி 
யொற்றி இயற்றப்படும் சுவடிகள் மாணாக்கர்க்கு நனிபயன் செய்யும் 
என்பது ஒருதலை . 


கடைச்சங்கச் சான்ருேருள் கபிலர் , பரணர் , நக்கீரர் மூவ 
ரும் தலைசிறந்தவராவர் என்பது யாவரானு மொப்ப முடிந்த 
தொன்று . அவர் தம் வரலாற்றையும் அவரால் டாக்கப்பெற்ற செய் 
யுட்களையும் முதற்கண் அறிந்து கோடல் பண்டைத் தண்டமிழ்ப் 
பனுவலாற்றிடைத்துறைபோக நினைவார்க்கு இன்றியமையாதது . 
அப்பெரும் புலவர் தம் ஒப்பருஞ் செய்யுட்கள் இக்காலமாணவர்க்கு 
எளிய வா மாறு அவற்றின் தொகுபொருளை யாண்டாண்டு அமைத் 
துக் காட்டியும் அவர் தம் வரலாற்றை அச்செய்யுட் பகுதிகளோடு 
இணக்கியும் இஃது இயற்றப்பட்டுள்ள இயலிசைநாடக மென் 
னும் முத்தமிழினும் அம் 

மூவரும் 

கி..ைபோயவாரதலின் , 
" ழத்தமிழ்வாணர் என்பது அவர் பெயர்த்தொகைக்கும் ஆற்றலுக் 
கும் இயைபுடைத்தா யிருப்பது பற்றி இச்சுவடிக்குப் பெயராயமைக் 
கப்பெற்றது . இதன் கட் போத்த பொருளை மகளெல்லாம் அவர் தம் 
செய்யுட் பயனாதலின் , இந் நூற்சிறப்பனைத்தும் அவர்க்கே உரித் 
தாகற்பாலது . சிறந்ததொரு இலக்கியமென மாணாக்கர் இதனைப்பல 
தரம் பயிலின் , விழுமிய பயன் எய்து வரென்க . 


பண்டித இநாமசுப்பிரமணிய நாவலர் . 


முத்தமிழ்வாணர். 


கபிலர் , 


பாரியையு மன்றிப் பறம்பினையும் பாடித்தம் 
நேரியமெய்ந் நண்பு நிலைநிறுப்பான் --பாரில் 
டக்கிருந்த வண்மைக் 

கபிலர் வரலா 
றடக்கி யறைவா மறிந்து . 


வட 


இளமையும் புலமையும் . 


corORG 


கவிவன்மை 


-கினர் . 


திருந்திய தீந்தமிழ் பொருந்தி விளங்கும் பாண்டிநாட் 
டின்கண்ணே , திருவாதவூரிலே அருமறை அந்தணர் 
குலத்திலே நந்தாவிளக்சென இற்றைக்கு ஆயிரத்தெண் 
யாண்டுகட்கு முன்னர்க்தோன்றியருளினார் , 
சான்ற கபிலர் என்பார் . அன்னார் தம் இளமைப்பருவத் 
திற்றானே நல்லாசிரியரை யடுத்து முத்தமிழ்த்துறையினுந் 
துறை போகி ஈடுமெடுப்பு மில்லாத கல்விச்செல்வராய் இலக் 

அதுவேயுமன்றி எந்கிலத்தும் பயின்று ஆண்டுக் 
காணப்பெறும் கருப்பொருட்களைத் தம் கல்வியறிவோடு 
ஒப்பு நோக்கியும் அவற்றை யடிப்படையாகக் கொண்டு 
வது புனைந்தும் புலமை நிரம்பி வந்தனர் . இங்கனமாக 
ஒருநாள் அவர் தம் ஆசிரியரோடு ஓர் இருப்பைப்பொதும்பர் 
புக , ஆசிரியர் ஆண்டு நின்ற தோரிருப்பை மரத்தின் கட் 
செறிந்து மிளிர்கச பு துமலர்களையும் ஊழ்த்துக் கிடந்த பழ 
மலர்களையும் சுட்டிக்காட்டி , அவரை நோக்கி , “ இவ் விருபாம் 
பட்ட மலர்களுக்குத் தக்க உலமை அமைத்துப் பாடல் ஒன்று 
இயற்றுக என்னக் , கபிலரும் காலந்தாழ்க்காது , 


2 


நெடிய இலைகளையுடைய இருப்பைமரத்தின் வட்ட 
மாகிய ஒள்ளிய பூ வாடாதிருப்பின் , பெருமையினையுடைய 
பிடியானையின் மருப்பினை ஒக்கும் ; வாடின் , கருந்தலைப்பரத 
வருடைய மனைதோறும் உணங்கும் செவ்விய தலையை 
யுடைய இறான்மீனின் பொலிவை ஒக்கும் " 

என்னும் பொருள் பயக்குமாறு , 
“ நெட்டிலை யிருப்பை வட்ட வொண்பூ 
வாடா தாயிற் பீடுடைப் பிடியின் 
கோடேய்க் கும்மே வாடிலோ பைந்தலைப் 
பரதவர் மனைதொறு முணங்கும் 

செந்தலை யிறவின் சீரேய்க் கும்மே " 
எனப் பாடினர். 

கபிலரது கல்விவலன் இளமையிலேயே செறிவுற்றுக் 
கிடந்தனமக்கு இச்செய்யுளே சிறந்த சான்றாதல் அமையும் . 
இப்பாடல் இடைச்சுரத்துத் தன் மகளைத் தேடிச்சென்ற 
செவிளி யை நோக்கிக்கண்டோர் கற்பின் மகளிர்க்குத் தம் 
கணவரோடு வாழ்வதே வளப்பமாகும் ; சணவனைப் பிரிந்து 
றையும் மகளிர்க்குப் பொலிவின்றாம் ; ஆதலின் , நீ வருந் 
தற்க என்று கூறி ஆற்றுவித்தமையை உரிப்பொருளாக 
உடைத்தாயிருத்தல் ஆராயத் தக்கதாம் . இப்பொருள் இப் 
பாட்டிற்போந்த உவபையான் உய்த்துணரற்பாலது என் 
பது , இதனுள் , குறிஞ்சி நில கதுக்கருப்பொருளாகிய யானை 
யும் நெய்தலின் கருப்பொருளாகிய இறாலும் அமைந்து 
விளங்குதல் நனி சிறப்பிற்றாம் . இருப்பையின் நாண் மலருக் 
குப் பிடியின் கொம்பினையும் உதிர்மலர்க்கு இறாலையும் உவ 
மைப்படுத்த நுட்பம் கபிலருடைய நுண்ணிய உணர்ச் 
யைப் பல்சால் எண்ணுதற்கு இடனாகின்றது அன்றோ? 


3 


கபிலர் தம் கல்வியான் உலகம் புகழ் சிறப்பை அடைந் 
தனராகவே , அந்நாள் மதுரையில் விளங்கிய கடைச்சங்கத்து 
ஓர் உறுப்பினராதற் பான்மையரானார் . சங்கம் புக்கதும் 
அவரது கல்வி முன்னையினும் இவர்ந்து ஒளி வீசிற்று , சங் 
கத்துச்சான்றோரெல்லாம் கபிலாது கல்வித்திறனைப்புகழ்ந்து 
உரைத்தார். அவர் யாவராலும் நன்கு மதிக்கப்பெற்று 
வாழ்ந்து வருவாராயினர் . 


பிரகத்தனுக்குத் 
தமிழ் அறிவுறுத்தமை , 


அவ 


சபிலர் இன்னணம் புவிபரந்த புகழுடையராய் விளங்கி 
வருநாளில் , பாண்டியமன்னன் ஒருவனால் பிணிப்பட்ட ஆரிய 
நாட்டு மன்னனாகிய பிரகத்தன் என்பவன் , பாண்டிநாட் 
டிலே தங்கி அந்தமில் சுவைத்தாஞ் செந்தமிழ் நலத்தைச் 
சிறிது ஓர்ந்து வருவானாயினன் . அவனது உள்ளம் • தீந் 
தமிழில் நன்கு பதியாமையின் , ஆரியமே சிறந்ததெனக் 
கொண்டு தமிழைத் தூற்றிவரத்தலைப்பட்டு விட்டனன் . 
னது பேதைமைக்கு மிக இரங்கிய நம் செந்நாப் புலவர் 
அவனைத் தமிழறிவுறுத்துவான் வேண்டி , ஓர் வைகல் அவன் 
மாட்டுச்சென்று தண்ணந் தமிழ்நலனை வண்ணம்படக்கூறி 
அவனது உள்ளத்தைக் கன்னித் தமிழணங்கின் சார்பிலே 
ஈர்த்தனர் . ஈர்ப்ப , அவனும் தமிழிற் பேரார்வ முற்றுப் 
பொய்யா நாவிற் கபிலருழைத் தான் எய்யா உண்மைகள் 
பலவற்றையும் செவ்வனம் கேட்டு உணர்வு மேயினன் . பின் 
னர்ப் புலவர்பெருமான் தாம் பாடிய குறிஞ்சிப்பாட்டி 
னைப் பொருள் விளங்க அவற்குக் கூறி அறிவுறுத்து மீண் 


4 


டனர் . பிரகத்தனும் குறிஞ்சிப்பாட்டில் ஒளிர்ந்த சொன் 
னயங்களையும் பொருணயங்களையும் அவற்றி னுட்பங்களை 
யும் ஓர்ந்து உணர்ந்து தமிழின் அருபையும் பெருமையு 
மாய்ந்து உவகை பூத்து ஆர்வம் கைசடப்பானாயினன் . 
நாளடைவின் அவனும் திருந்திய புலமை மேவித்தமிழ் 
நாட்டின் விருந்தின் வாழ்வு கூர்ந்தனன் . 

கபிலர் தமக்கு 
பற்றுமில்லாதிருப்பவும் ஆ 

உரியவரசனுழைச் 
சென்று வருந்தி அவற்குக் கற்பித்தது தமிழின் செவ்வி 
யைத்தெரிச்கூன்றே? தாம் அந்தணமாயிருந்தும் , நடுநிலைமை 
தூர்ந்து தமிழின் புகழை மிகுத்த கபிலரது உள்ளத் 
தூய்பையும் தமிழ்ப்பற்றுடைமையும் வியக்கற்பால வே . 


பாதொரு 


பாரியொடு கொண்ட பயிற்சி 


இவ்வாறு கல்வியும் புசழும் சஞல விளங்கிய சபிலர் 
கனடயெழுவள்ளல்களுள் ஒருவனான பாரியின் குணிப்ப 
ருங்குணங்களைக்கேட்டு உள்ளத்து உவகை துலங்கப்பெற்று , 
அவன் 

பனைச்சாணவேண்டுமென விழைந்தார் . புலவர்க்குப்புகல் 
எஞ்ஞான்றும் 

புரவலால்லமோ ? பாரியும் தன்னிடத்து 
யாவர் யாது சேட்பினும் கரமும் கருத்தும் சலியாது வழங்கி 
வந்த பெருவள்ளலாக விளங்கினான் . தான் ஓர்நாள் புனம் 
புக்கானாச , ஆண்டுக் குளிரான் வாடிக் கொழுகொம்பின்றி 
நின்றதோர் முல்லைக்கொடியைக் கண்ணுற்று , இது பற்றுக் 
கோடின்றி வருந்துகின்றது . இது துளிர்த்துத் தழையச் 
சார்பா மாறு என் தேரையளிப்பல் என எண்ணித் தான் 
ஏறிச்சென்ற வையம்பெறும் வையத்தை அதற்குக் கொழு 
கொப்பின் படனை யளிக்கும்வண்ணம் நிறுத்திச்சென்றான் 


5 


ஒருயிர்ப்பொருள்மாட்டும் தள்ளற்கரிய உள்ளக் கனிவுற்ற 
பாரியின் விள்ளரும் வள்ளன்மையைக் கபிலர் செவியுற்று , 
இத்தகையோனது நட்பைப் பெறுவதே - பெறுகயென 
உள்ளினார் ; 

ஆகலின் , அப்போழ்தே அவனது 
நட்பை வேட்டு அவன் மாட்டுச்செல்வாராயினர் . பாரியும் 
புகலரும் புலவர்க்கெல்லாம் நிழல் மரம் போன்றுள்ளானாத 
லின், அவர் வருகையுணர்ந்து நம் புலவர் பெருந்தகைக்குச் 
செய்யற்பால உபசாரங்களை முற்றும் செய்து , அவருடைய 
நாடல்சான்ற பாடல்களுக்குந் தலைவனாயினான் . அவர் பாரி 
யின் வள்ளன்மையைக் குறித்துப்பாடிய பகுதிகள் பல , 

பாரிமாட்டுப் பரிசில்பெற விரும்பிய விறலியை நோக்கி , 
விறலி ! நீரைப்பார்க்கினும் இனிய குணங்களையுடையனாய 
பாரிவேளிடத்து நீ அவனைப் பாடிச்செல்வாயாயின் , செவ் 
விய அணிகலன்களைப் பெறுவாய் 

என்னும் பொருள் அமையச் , கபிலர் , 
சேயிழை பெறுகுவை வாணுதல் விறலி ! 
தடவுவாய்க் கலித்த மாயிதழ்க் குவளை 
வண்டுபடு புதுமலர்த் தண்சிதர் கலாவப் 
பெய்யினும் பெய்யா தாயினும் அருவி 
கொள்ளுழு வியன்புலத் துழைகா லாக 
மால்புடை நெடுவரைக் கோடுதோறிழிதரு 
நீரினு மினிய சாயற் 

பாரி வேள்பாற் பாடினை செலினே ) 
எனவும் , பிறிது ஓர் அமயம் , 

‘ இவை நல்லவெனவும் இவை தீயவெனவும் மக்கள் 
சுட்டி உரைப்ப நின்றன சூடப்பெறும் பூக்கள் அல்லவே ? 
சூடப்பெறாமையால் ஒருவராலும் சுட்டப்படாத குவிந்த 
பூங்கொத்தினையும் புல்லிய இலையினையுமுடைய எருக்கினது 


6 


பூவேயாயினும் , ஒருவன் தானுடையன கொடுப்பத் தெய் 
வங்கள் இவை புல்லிய என்று கருதி அவற்றை விரும்பேம் 
என்று நினைக்க மாட்டா , அதுபோலப் பாரி , மடவராயினும் 
மெல்லியராயினும் தன் மாட்டு ஒன்றை வேண்டிச் செல்வரா 
யின் , அவரது மடமையையும் மென்மையையும் நினையா 
னாய்த் தனது கடமை அதுவாகலான் , அவர்க்குக் கொடைக் 
கடனிறுத்தலைக் கடப்பாடாக உடையவன் என்னும் 
பொருள் பொதுள , 

நல்லவுந் தீயவுமல்ல குவியிணர்ப் 
புல்லிலை யெருக்க மாயினும் , உடையவை 
கடவுள்பேணே மென்னாவாங்கு 
மடவர் மெல்லியர் செல்லினும் 
கடவன்பாரி கைவண் மையே 


எனவும் பாரியினது கொடைச்சிறப்பைப் பலவாறு புகழ்ந்து 


பாடினார் . 


உல 


இன்னும் , அவனது 

எண்மையில் வண்மையை 
குக்குத் தெளியத் தெரிப்பான் உள்ளங்கொண்ட நல்லிசைப் 
புலமையாளர் , 

பாரி பாரி யென்று பலவேத்தி 
ஒருவற் புகழ்வர் செந்நாப்புலவர் 
பாரி யொருவனு மல்லன் 

மாரியு முண்டீண் டுலகுபுரப் பதுவே 
எனவும் , 

பாரியது பறம்பு அவனைப்பாடியவர்க்கு உரியது . பாரி 
சிலர் தன்னை இரந்து வேண்டுவராயின் , தாலும் வாரேன் 
என்று உரையான் ; அப்பரிசிலருடைய எல்லைக் கண்ணே 
நிற்பன் 


என்னும் பொருள் தோன்ற , 
‘ பறம்பு பாடின ரதுவே , அறம்பூண்டு 
பாரியும் பரிசில ரிரப்பின் , 

வாரேனென்னான் ; அவர் வரையன்னே 
எனவும் பாடிய செய்யுட்கள் மிக்க நபம் செறிந்து பாரி 
யின் புகழுடம்புகளாய்த் திகழ்கின்றன . 

‘ பாரியின் தண்பறம்பு நன்னாடு முந்நூறு 
யுடையது , அம்முந் நூறு ஊரையும் பரிசிலர் பெற்றனர் " 
யாமும் பாரியு மே ( இப்பொழுது ) உள்ளேப் ., நீர் 
வருவீராயின் உமக்கு ஈதற்பொருட்டுக் குன்றமும் உண்டு 


ஊர்களை 


பாடி 


என்று பாரியொடு பொர 

வந்த மூவேந்தரை 
நோக்கிக் கபிலர் கூறியதும் பாரியது கொடைச் சிறப்பை 
விளக்குமென்க , 


- 


+ 


கடந்தது 


என் 


பாரி முல்லைக் கொடிக்குத் தேரளித்தமை கபிலாது 
உள்ளத்தின் உவகைக்கிடனாய் உறைந்து 
பது அவர் பாரி மகளிரைக் குறித்து விச்சிக்கோனுழை , 

இவரே , பூத்தலை யறா அப் புனைகொடி முல்லை 
நாத்தழும் பிருப்பப் பாடா தாயினும் 
கறங்குமணி நெடுந்தேர் கொள்கெனக் 


கொடுத்த 


பரந்தோங்கு சிறப்பிற் பாரி மகளிர் 
எனவும் , இருங்கோவேளுழை , 

“ இவர்யா ரென்குவை யாயி னிவரே 
ஊருடனிரவலர்க் கருளித் தேருடன் 
முல்லைக் கீத்த செல்லா நல்லிசைப் 


8 


படுமணி யானைப் பறம்பிற் கோமா 
னெடுமாப் பாரி மகளிர் 
எனவும் அவர் பாடினமையான் விளங்குகின்றது . அன்றி 
யம் , புலவர் நெடுந்தகை . தேர்வீசிருக்கை நெடியோன் 
தேர்வண்பாரி எனத் தேரொடுபடுத்து உரைப்பதும் 
பாரி முல்லைக்குத் தேரீந்த சிறப்பின் கண் தாழ்ந்த 
உள்ளத்தாற் போலும் ! 

பாரி குறுநில மன்னனாயினும் , மூவேந்தரும் அவனொடு 
பொருத காலை அவருக்குப் புறக்கொடாது போர் புரிந்த 
தோலா வீரன் . அவனது வீரம் 

, 
“ கடந்தடு தானை மூவிருங் கூடி 

உடன்றனி ராயினும் பறம்பு கொளற்கரிதே 
என மூவேந்தரையும் நோக்கிக் கபிலர் பாடியதனால் நனி 
விளங்கும் 

அளிதோ தானே பாரியது பறம்பே 
நளிகொண் முரசின் மூவிரு முற்றினும் 
உழவ ருழாதன நான்குபய னுடைத்தே ; 
ஒன்றே , 
சிறியிலை வெதிரி னெல்விளை யும்மே 
இரண்டே , 
தீஞ்சுளைப் பலவின் பழமூழ்க் கும்மே 
மூன்றே , 
கொழுங்கொடி வள்ளிக்கிழங்குவீழ்க்கும் மே 
நான்கே , 
அணி நிற வோரி பாய்தலின் மீதழிந்து 
திணிநெடுங்குன்றந் தேன்சொரி யும்மே 


9 


வான்க ணற்றவன் மலையே , வானத்து 
மீன்க ணற்றதன் சுனையே ; ஆங்கு 
மரந்தொறும் பிணித்த களிற்றினி ராயினும் 
புலந்தொறும் பரப்பிய தேரினி ராயினும் 
தாளிற் கொள்ளலிர் வாளிற் சாரலன் 

னறி குவனது கொள்ளு மாறே 
சுகிர்புரி நரம்பின் சீறியாழ் பண்ணி 
வரையொலி கூந்தனும் விறலியர் பின்வர 
ஆடினிர் பாடினிர் செலினே 
நாடுங் குன்று மொருங்கீ யும்மே 

இதனுள், ‘தாளிற் கொள்ளலிர் வாளிற்றாரலன் 
என்னும் அடியாற் கபிலர் பாரியின் பறம்புகாவற் சிறப் 
பினையும் தறுகண்மையினையும் செவ்விபெற விளக்கினர் , 

அளிதோ தானே பேரிருங்குன்றே 

வேலின் வேறல் வேந்தர்க்கோ வரிகே 
என்பதம் பாரியின் வேற்போர் வன்மையை வலியுறுத் 
துதல் அறியத்தக்கது . 


பாரியின் வீரத்தோடு படுத்து அவனது வள்ளன்மை 
யையும் கபிலர் ஒருங்குரைக்குமாற்றான் , அவன் அவற் 
றின் ஒன்றாலொன்று இளைத்தவன் அல்லன் என்பது புலப் 
படுமென்க : ‘தாளிற்கொள்ளலிர் வாளிற்றாரலன் 
என்றவர்தாமே . ஆடினிர் பாடினிர் செலின் , 
நாடுங்குன்று மொருங்கீயும் எனவும் , பேரிருங் 
குன்று 

வேலின் வேறல் வேந்தர்க்கோ 
அரிது என்றவர்தாமே , ‘கிணைமகட்கெளிதாற் 


10 


! 


பாடினள் வரின் எனவும் , கூறிப் பாரியின் மறப் பெருந் 
திறலினையும் அறக்கெழுவண்மையினையும் இனிது தெரித் 
கார் . 

இன்னாதான் , 

எம்போன்ற 
இரவலர்க்கு இனியோன் என்னும் பொருள்பட , வேந் 
தருக்கு இன்னானாகிய இனியோன் 


வேந்தருக்கு 


என்றதும் மேற் கூறியதற்குப் பிறிதொரு சான்றாகும் 

‘ நிழலி னீளிடைத் தனிமரம் போலப் 
பணைகெழு வேந்தரை யிறந்தும் 

இரவலர்க் கீயும் வள்ளியோ னாடே 
என்பது பாரியின் கொடைச்சிறப்பை நன்கு வற்புறுத் 
துகின்றது . 
கபிலர் பாரியொடு 

உயிரொத்து 

கட்புப்பூண்டு 
வாழ்ந்து வந்தனர் . பொய்யா நட்பிற் கபிலா என்னுமாறு 
அவாது உள்ளம் பாரியொடு கலந்தி மிளிர்ந்தது , மூவேந் 
தரும் பாரியை வஞ்சித்துக் கொன்றபின்னர்ப் பாரியின் 
பாம்பு நோக்கப் 

பெட்டாங்கீயும் பெருவளம் பழு நி 
நட்டனை மன்ே 

னா முன்னே 
என இரங்கிக் கூறுமிடத்து நட்டனை என்றது கபிலர் 
பாரிபறம்பில் கெடு நாட்டங்கியதையும் பாரியொடு தமக்கு 
உளதாய நட்பினையும் தெரிக்கின்றது . பாரி நீங்கிய பின் 
னர் அவன் மகளிரை இருங்கோவேட்படுக்கச் 
கபிலர் அவனை நோக்கி இவர்... 

பாரிமகளிர் 
யானே தந்தை தோழன் இவரென் மகளிர் 
என்று கூறியது பாரிக்கும் தமக்கும் இடையே அரும்பி 
முதிர்ந்த அருநட்பின் பெற்றிமையை முற்ற விளக்குகின்ற 


சென்ற 


( 


11 


தன்றோ? தாம் பரிசிற்புலவராயிருந்தும் யானே தந்தை 
தோழன் என்றும் அந்தணராயிருந்தும் பாரி மகளிரை 
இவரென் மகளிர் என்றும் கபிலர் கூறியது கெழுதகை 
நட்பானன்றிப் பிறிதுயாது உரிமை பற்றியாம் ? 

பாரி புகழுடம்பை நிறுவிப் போந்த பின்னர் அவன் 
மகளிர் இருவரும் தம் மருமைத் தந்தையின் பிரிவாற்றா 
ராயினர் . ஆயினும் , கபிலர் பாரியைப் போலவே மிக்க அன்பு 
டன் தம்மைப்பாராட்டி வந்தமையின் , அவரது கழிபெருந் 
துயரம் தம்மளவிற்றாவிற்று . ஒருநாள் அவர் இனிய மதித் 
தோற்றத்தைக் கண்டு , தந்தையை நினைவு கூர்ந்து , 

‘ அற்றைத் திங்க ளவ்வெண் ணிலவின் 
எந்தையு முடையேம் ; எம்குன்றும் பிறர்கொ 


ளார் 


இற்றைத் திங்கள் இவ்வெண் ணிலவின் 
வென்றெறி முரசின் வேந்தரெம் 

குன்றுங் கொண்டார் ; யாம் எந்தையுமிலமே 
என வருந்திக் கூறினர் . கபிலர் , அவரை வாழ்க்கைப் படுப் . 
பான்வேண்டி விச்சிக்கோனுழையும் , இருங்கோவே 
ளுழையும் சென்று தம் கருத்தை உரைத்தார் . 
மூவேந்தரும் அம்மகளிரை விரும்பிக் கேட்டும் கொடாது 
அவரொடு பாரி செரு உடற்றிய பான்மையான் , அவ்வேந் 
தர் தம்மை வெகுள்வர் எனக்கருதியோ மற்று என் நினைந் 
தோ அவர் கபிலரது சொற்கு வயப்பட்டிலர் . ஆகவே , 
தமிழ்ப்பெருவாணர் மலையமான் திருமுடிக்காரியின் மரபில் 
தோன்றிய ஆடுகெழுதோளர்க்குத , தாம் பார்ப்பார் பாது 
காவலில் வைத்துப்போந்த அம்மகளிரை யளித்துத் தம் 
கடப்பாடு முற்றினர் . 


காரியும் கபிலரும் . 

. 


ஈண்டுக்கூறிய காரியென்பான் 

மலையமான் திரு 
முடிக்காரி. இவன் பெண்ணை யாற்றங்கரைக் கண்ணதாகிய 
மலையமானாட்டின் அரசன் . இவனது தலைநகரம் கோவலூர் . 
கடையெழுவள்ளல்களுள் இவனும் ஒருவன் . தமிழ்நாட்டு 
மூவரசர்க்கும் ஒவ்வொருகால் இவன் கைத்துணை நின்ற 
மையால் , முடிவேந்தரும் போற்றத்தக்க ஆற்றலுடையன் 
என்பதும் புலவர் பலரும் இவனைப் பாராட்டிப் பாடியிருத் 
தலின் கழிபெருவள்ளல் என்பதும் விளங்குகின்றன . 


லும் 


மாவண் பாரியொடு வாழ்ந்த கபிலர் காரியின் ஆற்ற 

புகழும் அருங் கொடையும் கேட்டறிந்து அவன் 
மாட்டு உற்றனர் . மலையன் பெருவள்ளலாயினும் வரிசை 
அறியாது வழங்கல் கண்டு மேலோர் வெறுத்தற்கு இட 
தகிய அச்செயலை நீக்கி , தத்தம் வரிசையானின்புறூஉமேல் , 
என்றதற்கேற்ப மேலோர் உவகை கோடற்குரிய வரிசைக் 
கண்ணே அவற்படுத்தவேண்டிக் கபிலர் , 


கை 


நான்கு 


“ ஒருதிசைக்கண் வாழும் வள்ளியோ னொருவனை நினைந்து 
திசைகளிலுமுள்ள 

பரிசிலர் பலரும் வருவர் ; 
அவரது வரிசை அறிதலோ அரிது ; ஈதல் மிகவும் எளிதே . 
மாவண் தோன்றல் ! அவ்வரிசையறிதலை நன்கு அறிந்தனை 
யேல் , அறிவுடையோர்கண் வரிசையறியாது ஒரு நிலையாகப் 
பார்த்தலை நீக்குவாயாக . " 
என்பார் , 

“ ஒருதிசை ஒருவனை உள்ளி நாற்றிசைப் 
பலரும் வருவர் பரிசின் மாக்கள் 


வரிசை யறிதலோ வரிதே ; பெரிதும் 
ஈத லெளிதே 

மாவண் டோன்றல்! 
அது நற் கறிந்தனை யாயின் , 

பொதுநோக் கொழிமதி புலவர் மாட்டே " 
எனப்பாடி அறிவுறுத்தார் . 
இங்ஙனம் . அவற்கு வேண்டும் அறிவுரைகளை 

அறிவு 
விளங்கச்கூறி , அவன் திருந்தியமை உணர்ந்த கபிலர் 
பிறிதோராயத்து , 

" நாட்காலைக் கள்ளையுண்டு நாளோலக்கத்து மகிழ்ச் 
சியை மகிழ்ந்தாராயின் , தேர் ஈதல் யாவர்க்கும் எளிது 
காண்மின் ; கெடாத நல்ல புகழ்விளங்கும் பலையன் அவ்வாறு 
கள்ளுண்டு மகிழாது . ஈந்த இழையணி நெடுந்தேர்கள் முள் 
ளூர் மலையுச்சியினுள்ள மழைத்துளிகளினும் பலவாகும் 

என் னும் சிறந்த பொருளடையும் படி அவனது தேரீ 
தற் சிறப்பை எடுத்து விளக்கினார் . 

மேலும் , சுழல் புனை கிருந்தடிக்சாரி ! நினது நாடு 
கடலாற்கொள்ளப்படாது ; அதனைக்கொள்ளப் பகைவர் மேற் 
கொண்டுவரார் . அது பார்ப்பாருடையது . வீயாத செல் 
வத்தையும் வெற்றிபொருந்திய படையையு முடைய முடி 
செழுவேந்தர் மூவருள்ளும் ஒருவற்குத் தணை வலியாக 
வேண்டுமென்று அவர்பாலநின்றும் வந்தோர் தனித்தனி 
நின்னைப்புகழ்ந்து நினக்குத் தரும்பொருள் நுமது குடியை 
வாழ்த்திவரும் பரிசிலருடையது ; ஆதலான் . வடபால் 
தோன்றும் அருந்துதிபோலும் கற்பினையும் மெல்லிய மொழி 
யையும் உடைய நின் மனைவியது தோள் மட்டுமே யல்லது 
நின்னுடையது என்று கூறுதற்கு ஒரு பொருளுடையை 
பல்லை . எனினும் , நீ எல்லாமுடையன் போலும் செருக் 


14 


கினை உடையையாயிருக்கின்றனை . இது என்னை ? " 
என்று வியந்து கூறுவார் , 

கடல்கொளப் படாஅ துடலுந ரூக்கார் 
கழல்புனை திருந்தடிக் காரி நின் னாடே , 
அழல்புறந் தரூஉ மந்தணரதுவே ; 
வீயாத் திருவின் வறல்கெழு தானை 
மூவரு ளொருவன் துப்பாகியரென 
ஏத்தினர் தரூஉங் கூழே நுங்குடி 
வாழ்த்தினர் வரூஉ மிரவலர துவே ; 
வடமீன் புரையுங் கற்பின் மடமொழி 
அரிவை தோளள வல்லதை 
நினதென இலை ; நீ பெருமிதத் தையே 

என அரிய செய்யுளொன்றுபாடி அவன் தன் அரிவை 
யை யன்றிப் பிறவெல்லாம் பரிசிலர்க்கு வழங்கும் கழி 
பெருவள்ளல் என்பதை விளக்கினார் . கபிலர் வாக்கால் தன் 
பெரு வள்ளன்மைச்கு எல்லையின்று என்னும் புகழைப்பெற் 
றது மலையற்கு மதிப்பரு மாண்பிற்றே யன்றோ? 

அவன் வரையாது கொடுத்தற்குக் காலவரம்பு நோக்கா 
தவன் ; தீய நிமித்தங்கள் கூட அவன் கொடையை எவ்வாற் 
றாலும் தகைப்பனவல்ல . அப்பான்மையை அறிந்த கபி 
லர் , 

நல்ல நாளன்றிச்சென்று புள் நிமித்தம் இடைத்தடை 
செய்யச் செவ்வியன் றிப் புகுந்து சொல்லப்படும் வகையன்றி 
வெறுப்பன கூறினும் , ஒழுங்கின் ஓசைநிறைந்து ஒலிக்கு 
மருவியையுடைய பெருமை பொருந்திய மலையனைப்பாடி 
னோர் வறிது மீள்வாரல்லர் 
என்பார் , 


15 


“ நாளன்று போகிப் புள்ளிடை தட்பப் 
பதனன்று புக்குத் திறனன்று மொழியினும் 
வறிது பெயர்குவ ரல்லர் நெறிகொளப் 
பாடான் றிரங்கு மருவிப் 
பீடுகெழு மலையற் பாடி 

யோரே ) , 


என்னும் அருஞ்செய்யுளைப் பாடிப் புகழ்ந்தார் . இங் 
எனம் கபிலர் பலையனைத் தம் உள்ளம் கொண்ட -மட்டும் 
புகழ்ந்தமை கருகி , மாறோக்கத்து நப்பசலையாரும் மலைய 
மான திருமுடிக்காரியை நோக்கி , 


முள்ளூர்ப்பொருந ! 
தெறலருமரபினின் கிளை யொடும் பொலிய 
நிலமிசைப் பரந்த மக்கட்கெல்லாம் 
புலனழுக் கற்ற அந்தணாளன் 
இரந்து சென் மாக்கட் கினியிட னின்றிப் 
பரந்திசை நிற்கப் பாடினன் 


எனப்பாடி புகழ்ந்தாரென்பது . 

கபிலர் செல்வக்கோமா னவலிசைபாடியது . 

சேரநாட்டுத் தலைவனாகிய செல்வக்கடுங் கோவாழியா 
தன் ஓம்பா வீகையினும் தேம்பாப் புகழினும் தலை சிறந்து 
விளங்கினான் . அவன் துப்புத்துறை போகிய கொற்ற வேந் 
தன் ; ஒடுங்கா உள்ளத்தன் ; நட்டோர்க்கல்லது 
ணஞ்சலன் ; கிளந்த சொல் 

பொய்ப்பரியலன் . இசை 
மேந்தோன்றலாகிய கல்லுயர் நேரிப்பொருநன் செல்வக் 
கோமானுடைய 

இன்னன இபல்புகளைக் கேட்டுக் கபிலர் 


கண் 


16 


அவற்காண விழைந்தனர் . அவன் புகழை அவற்கே கொடுப்ப 
உள்ளக் கொண்டார் . கபிலர் பரிசிலை மட்டும் வேட்டுப் 
பாடுவாரல்லர் ; புகழுடையாரது உண்மைப்புகழைப் பாடுதற் 
கண் அவர் ஆர்வமுடையர் . ஆகலான் , அவர் செல்வக்கோ 
மானையடுத்து . " நீ எற்கு அளிப்பாயாக எனச்சொல்லி நின் 
மாட்டு இரப்பேனாக என்று எண்ணி வருகின்றேனுமல் 
லேன் ; யான் உண்மையின் வரம்புகடந்து பொய்யாக யாதும் 
புகழ்ந்து சொல்வேனு மல்லேன் . பரிசில் முகலியவற்றை 
விருப்பீராயின் எதன் பொருட்டு ஈண்டுவந்தீர் 
வினவுவையாயின் , சொலவல் கேட்டி , பாரி ஈந்ததற்கு இரங் 
கலன் ; ஈயுந்தோறும் இவற்றை ஈந்தோம் , என எண்ணி 
மகிழான் . அப்பாரியின் நல்லியல்புகள் நின் னுழையுமுள 
உயர்ந்தோர் சொல்லும் நின்புகழை 

நின்மாட்டே 
ண்டும் தரவந்தேன் என்று நயம் படச் கூறினார் . கபிலரது 
கட்டுரை கேட்ட செல்வக் கோமான் புலவர்பாடும் புகழைத் 
தான் எய்தினமைக்கு கழிமகிழ்வு கூர்ந்தான் . 


என 


வாக 


கபிலர் செல்வக் கோமானுடைய வெற்றி , வள்ளன்மை , 
வீர முதலியவற்றைக் குறித்துப்பாடினார் , பத்துப்பாட்டு . 

‘ கடுந் திறற் றுப்புத்துறை போகிய கொற்ற வேந்தே ! 
நின் பகைவர் நின்னைப்பணிந்து திறை தருபவேல் , அவரது 
அகன்ற இடத்தையுடைய நாடு புலவர்பாடும் புகழ் அமை 
யப் பெறுவனவாம் எனவும் , 

" பார்ப்பார்க் கல்லது பணிபறியலையே 
பணியா வுள்ளமோ டணிவரக்கே j இ 
நட்டோர்க் கல்லது கண்ணஞ் சலையே 
வணங்குசிலை பொருதநின் மணங்கம ழகலம் 
மகளிர்க் கல்லது மலர்ப்பறியலையே , 


17 


நிலந்திறம் பெயருங் காலையாயினும் 

கிளந்த சொன்னீ பொய்ப்பறி யலையே ” 
எனவும் , 

" ஒருமுற்றிருவ ரோட்டிய வொள்வாட் 
செருமிகு தானை வெல்போ ரோயே 


எனவும் , பலவாறு செல்வச்கடுங்கோன் மல்லற் குணங் 
களைக் கபிலர் புகழ்ந்துள்ளார் . மேலும் அவனது வள்ளன் 
மையை மாணுறுத்துவார் , அவனை நோக்கி , 


செய்த 


வெற்றிபொருந்திய முரசினையும் தன்றொழிலில் தப்பாத 
வாளாற் பெறப்படும் வெற்றியினையும் பொன்னாற் 
அணிகலன்களையும் உடைய வேந்தர் உலகத்துப்பலருளர் . 
அவராற்பெறும் பயன்யாது தான் ? வைகலும் அறம் கூறி 
அதனாலேயே விளக்கமடைந்த நாவினையும் சிறந்த கேள்வி 
யினையும் உடைய விளங்கிய புகழமைந்த வேள்விகளை 

முடித்த 
அந்தணர்தம் அரிய கலத்தின் கண்ணே ஏற்க , அதிற்றாரை 
வார்க்கும் நீர்படுதலால் , மிக்க சேறு பரந்த மணல்பம்லி முற் 
றத்து , அச்சேற்றினால் யானைகள் தாம்நிற்கும் நிலையை வெ 
றுத்தற்கு இடமான வரிசையாகிய அரிய கட்டடங்களின் 
சிறைப் புறத்து நீவிர் வயிரியரைக்சாணின் கூரிய படையால் 
வெட்டிச் செவ்விசெய்யப்பெற்ற சொய்த சுவலையுடைய குதி 
ரைகளையும் விளங்கும் தேர்பூணும் எருதுகளையும் அணியணி 
ந்துவிரைய அளிப்பீராக என்று கொடை புரிதற்குரியார்க்குப் 
பணித்து அவ்விடத்து அவ்வறத்தின்கண்ணே என்றும் நீங் 
காத கோட்பாட்டையுடையையாதலால் , அகர்சியால் முகில் 
களும் நீர்மூகத்தற்பொருட்டுத் தங்குகின்ற மலரையுடைய 
கழிகளிடத்து மலர்ந்த நெய்தற் பூவின் இதழினது வனப் 
புப்பொருந்திய தோற்றப்பொலிவோடு கீ ஈகையான் மிகக் 


18 


நின் பாசறை 


பழையி ஓம் பெரும் பயனைப்பொழிகின்றாய் . அதனால் கழல் 
தொடி உண்ணல் ! இசைமேய்பட்டதோன்றால் ! பசியுடைய 
சுற்றம் உட்பசியை நீங்குதற்கு இடமான 
பிடத்து கரியபெரிய ஆகாயத்தினிடத்தே பல மீன்களும் 
ஒளியாம்ம ஞாயிறு தோன்றினாற்போலப் டசைவரது 
மிக்க எலிடைச்பெடுத்த நின் னுடைய வலியதாளை வாழ்த்தி 
நின்னைக் காண்பேனாக வந்தேன் 


என்று கூறிப் புகழ்ந்தார் . இங்ஙனம் ஒவ்வொன்றும் 
பத்துப்பாட்டு என்னும் படிபத்துப் பாட்டுகளையும் பாடி 
படருளிய கபிலருக்குச் செல்வக்கடுங்கோன் சிறுபுறம் என 
நூயியம் பொற்காசு அளித்து , நன்றா என்னும் குன் 
றின்பேல் ஏறிநின்று தன் 

என் கண்ணிற்கண்ட நாடெல்லாம் 
அவரைப் 

பரிசிலாகக்கொடுத்தான் . 
இத்தசைய 

உள்ளன்மை யார்க்கும் வாய்க்குவது ஒன்றா 
யோ ? 

அவனது வெண்மை இல்லாத வண்மை 
நம் நற்றமிழ் சான்ற வெற்றிச்கவிஞரும் , அவனை , ஒடுங்கா 
உள்ளத் தோம்பா வீகைக் கடந்தடுத்தானைச் சோலா 
தன் எனப்புகழ்ந்து பாடினார் . 


காட்டி 


கண்டன்றோ 


என 


ஒருநாள் செல்வக்கோன் , கபிலர் கைப்பற்றிப் , புல 
விர் ! நும்கை மெல்லியவாம் ; இதற்கென்னை காரணம் 
அவர் வாய்ப்பாடல் கேட்பான் 

நச்சி உசாவுவானாயினான் , 
கபிலரும் , மறுமொழியாகக் கூறுவார் .- 


“ வேந்தே ! சொலையானையால் சணையமரக்கை முறித்து 
அங்குசத்தால் முன்னர் அதனைச்செலுத்தி அது செய் 
யும் வினையைப் பின்னர் வேண்டுமளவிலே பிடிப்பவும் நிலத் 
தச்சூழிர்த கிடங்கின்சண்ணே நீரழுவத்தினது ஆழமாகிய 
உடர்ச்சி யைக் கருதி அதன் சட் செல்லாதவாறு மிச்க செல . 


19 


வினையுடைய குதின 

குதிரையைக்குசையரித்து வேண்டுமளதிலே 
பிடிப்பவும் ஆவம் பொருந்திய முதுகினையுடையையாய் தேர் 
மேல் நின்று வின்ணைால் உண்டாகிய வடுப் பொருந்தும் படி 
அம்பைச்செலுத்தவும் பரிசிலர்க்கு அருங்கலங்களை நல்க 
வும் நின் முழம் காலைப்பொருந்திய வலியாகைகள் வலியனபா 
கும் ; புலானாற்றத்தையுடைய இறைச்சியைப் பூநாற்றத்த 
புகையைக்கொளுத்தி அமைத்த ஊனையும் துவையையும் 
கறியையும் சோற்றையும் உண்டு வருந்துஞ் செயலை அல்லது 
நின்னைப்பாகிவாராசிய எம்மனோருடைய கைகள் 
செயலறியாவாதலால் , அவைதாம் மிக மெல்லிய வாபின 


எனத் சம்கைகள் மெல்லிய காதற்காரணத்தை அவ 
னுடையகைகள் வலிய வாதற்காரணத்தொடு படுத்து மிகச் 
செல்விபட உரைத்தார் . 

கபிலர் செல்வக்கோனை மிக்க மதிப்புடன் உளம் பேணி 
அவனுடைய வலிமையையும் புகழையும் ஈகையையும் பல் 
காலும் வாயாரப்பாடிக் களிகூர்ந்தாரென்க. மேலும் , அவ 
னுடைய நற்குணங்களைக்கருதி அவன் நெடுங்காலம் வாழ் 
வது கருத்தாக், 

" காறிரை யெடுத்த முழங்குரல் வேலி 
நனந்தலை யுலகஞ் செய்தன் நறுண்டெனின் 
னடையடுப் பறியா வருவியாம்ப 
லாயிர வெள்ள வூழி 

வாழியாத வாழியபலவே . ” 
எனவும் , 

“ தொலையா தாக நீவாழுநாளே " 
எனவும் தீந்தமிழமுதந் தேக்கப்பாடினர் . 


கண்ணகிபொருட்டுக் 
கடுமான் பேகனைப்பாடியது . 


பேகன் தன்பனைவி கண்ணகியைப் பிரிந்துறைந்த வரி 
லாற்றைப் பரணர் என்னும் கதைப்பகுதியிற் காண்க . கபி 
லர் பேகன் தன் மனைவியைப் பிரிந்துறைதலையும் அவள் அக 
னான் வருந்து தலையு முணர்ந்து , வருந்தலுற்று , அவன்பாற் 


சென்று , 


கைவள்ளீகைக் கடுமான் பேசு! நெருநல் சுரத்தின் 
கண் நடந்து வருந்திய எனது சுற்றம் பசித்ததாக , - குணில் 
பாயப்பெற்ற முரசுபோல ஒலிக்கும் அருவிகளைஉடைய நளி 
யிருஞ்சிலம்பின்கண் சிறிய ஊரின் வாயிலிற்றோன்றி வாழ்த்தி 
நின்று , யான் நின்னையும் நின் மலையையும் பாடினேன் . 
அப்பொழுது , துன்பமுண்டாக உ.குக்கப்பெற்ற கண்ணீ 
ரைத் தகைக்கமாட்டாதாவளாய் , அந்நீர் தன் முலையிடத்தை 
நனைக்கும்படி விம்மிக்குழல் இரங்குவது போல மிகவும் 
அழுதாளொருத்தி . அவள் அருளத்தக்காள் ; அவள் தான் 
யார்கொல் ? 

என்று கூறி அவனை அவள்மாட்டு அருளும்படி வேண் 
டினார் . 

நற்றமிழ்வாணன் 
நட்புக் கடனாற்றியது . 


கைவண் பாரியொடு மெய்வல் கேண்மையிற் கலந்த கயக் 
கில் கல்விக் கபிலர் பிறப்புத்தொறும் பாரியொடு 


உடனு 


21 


U TOT 


றைவான் ஆர்வம் கொண்டனர் . உண்மைநட்பாளர் 
டும் உடங்கு உறைவரல்லரோ ? நெஞ்சத்தகநக நட்பதன்றோ 
நட்பு எனப்படுவது ? 


புணர்ச்சி 


விடாது 


தம்முட்கெழுமலுற்ற இருவர்க்கு உணர்ச்சி ஒத்த பின் 
னர்கட்பினை யாகே தகைக்க வல்லது ? உணர்ச்சிதான் நட் 
பாங்ஈழமைதரும் ; புணர்ச்சிபழகுதல் வேண்டா , 
யும் பழகுதலுமுண்டாயினபின் நட்பின் பெற்றிமையாதாம் ? 

பாரி உயிர்நீத்த பின்னர்க் கபிலர் பிரிவாற்றமை யான் , 
அவவனை முன்னிலைப்படுத்து பலைகெழுநாடனே! 

மாவண் 
பாரி ! நீ என்னை பாதுகாத்தகாலத்தினும் நீயும் யானும் 
கலந்க நட்பிற்குப்பொருந்த ஒழுகாதவனாய் நீ என்னை வெ 
றுத்தவனாதல் வேண்டும் . யான் நினக்குப் பொருத்தமில்லா 
தேனாதலால் , பெருந்தக்க சிறப்பினையுடைய நட்பிற்குப் 
பொருந்தாது , யானும் நின்னோடு ஒருங்கு வருதற்கு என்னை 

நீ இவ்விடத்துத்தவிர்க என்று என்னை நோக் 
கிக்கூறி இவ்வாறு 
உடையவனாயினை ; இவ்வாறு யான் நினக்குப்பொருத்தமில் 
லாதேனாயினும் , இப்பிறப்பில் நீயும் யாலும் ஒருங்குற்று 
இன்புற்றிருந்தாற்போலக் காட்டி மறுபிறப்பினும் இடை 
விடாத காட்சியினையுடை நின்னோடு கூடிவாழ்தலை உயர்ந்த 
விதி கூட்டுவதாக 
என்னும் பொருள் அமைய . 
* கலையுணக் கிழிந்த முழவுமருள் பெரும்பழம் 
சிலைகெழு குறவர்க் கல்குமிசைவாகும் 
பலைகெழு நாட மாவண்பாரி 
கலந்த கேண்மைக் கொவ்வாய் நீயெற் 
புலந்தனை யாகுவை புரந்த யாண்டே ; 


பட்டதொரு 


த ன்மையை 


22 


பெருந்தகு சிறப்பி னட்பிற் கொல்லா 
தொருங்கு வரல்விடாஅ தொழிகெனக் கூறி 
யனையை யாதலினினக்கு மற்றியான் . 
மேயினே னன்மையானேயாயினும் 
இம்மை போலக்காட்டியும்மை 
இடையில் காட்சி நின்னோ 
டுடனுறை வாக்குக வுயர்ந்தபாலே 

எனப்பாடி வருந்தித் தாம் எண்ணியவாறே பாரியொடு 
உடனுறைவு கருதி வடக்கிருந்தன ரென்றால் , அவர் அவ 
னாடுகொண்ட செழுசசைடைக்கு யாம் எங்கே எல்லை காண் 


கபிலர் கல்விப்பெருமை . 


குறிஞ்சித்திணை பாடுதலில் கபிலர் மிகக்கை போயவர் . 
குறிஞ்சிக்கண்காணும் கருப்பொருளுணர்ச்சி இவர் மாட் 
டுப்பெரிதும் பொலிந்து பொதுளியது என்பதற்கு , இவர் 
டாடிய குறிஞ்சிப்பாட்டு , குறிஞ்சிக்கலி முதலியன 
சான்றுளாகும் . கபிலர துபாட்டு என ஆறாம் வேற் 
றுமைச்செய்யுட் கிழமைக்குத் தொல்லைஉரையாசிரியர் 

இவ 
ரது பாட்டைச்சுட்டிக் கூறுதலானும் இவர் பாடல்வன்மை 
நன்கு தெளியப்படும் என்க . கபிலர் பரணர் நக்கீரர் 
முதனாற் பத்தொன்பது பல் புலவோர் என் வரும் முத்தமிழ் 
வாணருள்ளும் முதல்வைத்தெண்ணப்படும் சிறப்பு இவர்க்கே 

ஆயிற்று . திருவள்ளுவமாலையிலும் 
பாடற்குப்பின்னரே பரணர் நக்கீரருடைய பாடல்கள் வைக் 


உரித்து 


இவரது 


23 


கப்பெற்றுள்ளன . பலர்புகழ் நல்லிசை வாய்மொழிக் 
கபிலன் ) எனவும் ‘ பரணர் கபிலரும் வாழி எனவும் நக்கீ 
பர் இவரைப் புகழ்ந்து வாழ்த்கினர் ; அசவை பணிய 
அறம்புரிந்துவயங்கிய --மறம்புரிகொள்கை வய 
ங்குசெந்நாவின் - உவலை கூராக் கவலையினெஞ்சி 
னனவிற்பாடிய நல்லிசைகபிலன் எனப்பெருக்குன் 
றூர்கிழார் இவரை உயர்த்து உரைக்கார் ; ‘தாழாது 
செறுத்த செய்யுட் செய்செந்நாவின் --- வெறுத்த 
கேள்வி விளங்கு புகழ்க்கபிலன் எனப் பொருந்தி 
விளங்கீரனாரும் , பொய்யா நாவிற் கபிலன் , என மா 
றோக்கத்து நப்பசலையாரும் இவரை மிகுத்து உரைத்தார் .. 
இவையெல்லாம் கபிலர்க்குப்பு ஈழ்மாலைய ஈவல்ல வோ வயங் 
குகின்றன ? பிறர் புகழைப் பாடு மகத்தான தம் புகழை 
யும் நிறீ இயினார் நம் செந்தண்புலமை அந்தணராவார் . 


கபிலர் பாடியவை . 


குறிஞ்சிக்கலியும் , குறிஞ்சிப்பாட்டும் , குமி எசிக்குறு 
நூறும் , நற்றிணை குறுந்தொகை அகம் புறமிவற்றுட் இல் பா 
டல்களும் , பதிற்றுப்பக்கில் ஏழாம் பத்தும் இன்னா நாற்ப 
தும் இவராற் பாடப்பெற்றவை . கபிலம் எனப் பெயரிய 
தொரு நூலும் இவராற் பாடப் பெற்றதாக எண்ணுதற்கு 
இடனுண்டு , மூத்கநாயனார் சிருவிாட்டை.மணிமாலை , சிவ 
பெருமான் திருவிரட்டை மணிமாலை , சிவபெருமான் திரு 
வந்தாதி என்னும் பிரபந்தங்களும் இவர் பாடி பனவாகக் 
காள்வாரும் பலர் உளர் . 


24 


கபிலர் திருவள்ளுவமாலையிற்பாடிய வெண்பா . 


தினையளவு போதாச்சிறுபுன்னீர் நீண்ட 
பனையளவு காட்டும் படித்தால் -- மனையளகு. 
வள்ளைக் குறங்கும் வள நாட வள்ளுவனார் 
வெள்ளைக் குறட்பா விரி . 

இது , திருக்குறட்பாடல்கள் குறளாயினும் பொருள் 
விரிந்து நிற்கின்றன என்னும் பொருள் பட வெள்ளைக் 
குறட்பாவிரி 

என்று கூறி , அப்பாடல்கள் சுருங்சநின்று 
பொருள் விளக்குதலை உவபை முகத்தாற் புலப்படுத்து 
நிற்கின்றது . 


பரணர் . 


படை மடத்துப்பற்றத பேகனைப்பா ணாற்றுப் 
படையிற் புகழ்ந்த பாணர் - நடைசிறிதிங் 
கோதி யுணர்வாரை யோகையடைவிப்பாங் 
கோதி லவர்பாடல் கொண்டு . 


கல்வியும் சிறப்பும் . 


பரணர் என்பார் கல்விசான்ற கடைத்தமிழ்ச்சங்சத்துட் 
புலவருள் ஒருவர் . கசடறு கல்விக் கபிலர்க்கு இவர் பெருந் 
துணைவர் . கபிலபரணர் என்னும் பெருவழக்கினால் , 
பரணரும் கபிலரோடு ஒத்த புலமைஉடையவர் என்பது விளங் 
கும் . பரணர் கபிலரும்வாழி , என நக்கீரரும் , இன் 
றும் பாணன் பாடினன் . என ஔவையாரும் இவரைச் 
சிறப்பித்து உரைத்துள்ளமை இவாது கல்விப்மெருமை 
யைத் தெளிக்கும் . அகப்பொருட்கூறுகளை நயம்பட உரைப் 
பதிலும் , நுண்ணிய அரிய உவமைகளை எடுத்துக்காட்டுவ 
திலும் இவர் துறை ஃபாயவர் . 

பாடப்பெற்ற 
மகட்பாற்காஞ்சி என்னுந் துறைமிக்க நயம்பெற்று மிளிர் 

இவருடைய பாடல்கள் பலவற்றினும் அரசர் , 
வேளிர்களுடைய பெயர்களும் வாலாறுகளும் 
கின்றன . இவர் இயல்பாகவே கைமிக்க இரக்கமுடையவர் 
என்பது இவரது பாடற்போக்கினால் அறியப்படுகின்றது . 
தாம் பாடப்புக்காபது உண்மைப்புகழை விறல்பட . வகுத் 
துக்கூறும் கழிபேராற்றல் இவரிடத்து உண்டு .. இவர் பல 


இவரால் 


கினறது . 


விரவிவரு 


26 


விடத்தும் , தம் பாடற்குரிய தலைவாது 

கொடையொடு 
படுத்து அவர் வீரத்தையும் உடங்குபுகழும் தன்மையர் . இவ 
ருடைய பாடல்களால் போர்ச்சார்பு உடைய தொல்பதிகள் 
பலவற்றின் நிலைமை புலப்படுகின்றது . 


கடல்பிறக்கோட்டிய 
செங்குட்டுவனைப் பாடியது . 


இவன் 


கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் சோமரபிற் றிறல் 
பெற்று ஓங்கிய ஓரரசன் . குட்டநாட்டை ஆண்டமை 
யால் 

குட்டுவன் எனப்பட்டான் என்பர் . 
வேல்கெழுகுட்டுவன் எனவும் கூறப்படுவன் . இவன் 
தந்தை நெடுஞ்சேரலாதன் . 

கல்வியிலும் ஆண்மையிலும் வென்றியிலும் வள்ளன் 
மையிலும் சான்ற குட்டுனது பொ * தகைமையினை நினை 
ந்து பாணர் அவன் புலவர்பாடும் புகழுடைபான் எனக் 
கொண்டு அவனுடைய சிறப்பு ளையெல்லாம் தொகுத்துக் 
கூற எண்ணினர் . உலகிற்புக பூடையார் மாட்டன் றா புல 
வர்வாய்ச்சொல் செல்லும் ? அவரும் , துறக்கம் புக்கு 
இன்புறும் புகழுடையாரையன்றிப்பாடார் அகனான றோ , 

புலவர்பாடும் புகழுடையோர் விசும்பின் 
வலவனேவா வானவூர்தி 

எய்துப வென்ப தம் செய்வினை முடித்து 
என்றனர் ஆன்றோர் . பாணரும் , செங்குட்டுவற்குப் புகழ் 
மாலை சூட்டுவான் அவன் மாட்டுச்சென்றார் . குட்டுவனும் 


27 


கூறுதல் 


பல்லான்ற கேள்விப்பயனுணர்ந்த பரணர்க்குத் தகுநெறி 
யில் வழிபாடாற்றினான் . பரணர் அவன்மீது ஏர்க்கள 
உருவகம் பாடிச்சிறப்பித்தார் . அப்பாட்டால் , [ பூணைக் 
கோட்டிலே செறித்த மிக்க எழிலையுடைய 

ழிலையுடைய மருப்பினையும் 
வலிய கையினையுமுடைய யானை மேகமாகவும் , (வஞ்சினம் 

கலை இயற்கையாகஉடைப வீசர் எறிவாராயுயர்த்த 
வாட்படை மின்னலாகவும் , (விளங்கிய குறுங்கடியான் அடிக் 
கப்படு தலைப்பொருந்திய குருதிப்பலியையுடைய ) 

முாசக் 
முழக்கமாகவும் , பகையரசராகிய அரவங்கள் நகங்குதற்கும் 
காரணமாகிய வருசதமுறுகின்ற பொழுதில, (மிக்க விரை 
வினையுடைய ) குதிரை ( வீசுகின்ற சாற்றாகவு - ( சட்டுதலை 
யுடைய வலிய விற்படையின் மிக்க நாணாலே செலுத்தப் 
பெற்ற அம்புகளாகிய மழைத்துளிகள் பொழிந்த ( இட 
மசன்ற இருப்பினையுடைய ஈரத்தையுடைய ] போர்க்களமா 
கிய வயலின்கண் தேர்கள் கலப்பைகளாகவும் விடியற்காலை 
யிலே புகுந்து நெடியவாக நீட்டி ) நினது போர்வாளால் கீழ் 
மேலாக மறிக்கப்பெட்ட , திருத்சமுமகின்ற பசிய ( படைச் ) 
சாலில் ( கைபிற்பிடித்து எறியப்படுகின்ற வெள்ளிய ) வேலை 
யும் கணைய மரங்களையும் விதைத்து ( பகைவருடைய ) பெரிய 
தலைகளை வெட்டிச்சாய்த்த அச்சம் வாகின்ற பசிய பயிரை 
யுடைய ( பேய்மைகள் பற்றிநிற்க்கும் பிணங்கள் விளங்கு 
கின்றபல ) போர்களையும் கூட்டமாகிய நரிகளும் கழுதுகளும் 
களம் படுப்பவும் பூகம் காப்பவும் , பொலிகளம் தழுவிப் , 
பாடிவருவார்க்குப் பரிசீலி தற்பொருட்டு இருந்த பெருமை 
யாளனே 


17 


என அவனது போர்த்திறலைப்புகழ்ந்துரைத்து , 
பொன் னுடை நெடுங்கோட்டிமயத்தன்ன 
ஓடை நுதல ஒல்குத லறியாத் 


28 


துடியடிக் குழவிய பிடியிடைமிடைந்த 

வேழ முகவை நல்குமதி 
எனப் பரிசிலையும் வேட்டார் . 


இங்ஙனம் குட்டுவனைப் புகழ்ந்த தன்றி அவன்மீதுஒத்த 
சிறப்பிற் பத்துப்பாட்டும் பாடினார் . 


அவற்றுள் , ‘ நின்படு திரைப் பனிக்கடலுழந்த 
தாள் எனவும் , இனியாருளரோ முன்னுமில்லை ... 
வயங்குமணி யிமைப்பின் வேலிடுபு - முழங்குதி 
ரைப் பனிக்கடல் மறுத்திசினோரே எனவும் , கோடு 
நால்பௌவம் கறங்க வேலிட்டுடைதரைப் பரப் 
பிற் படுகடலோட்டிய வெல்புகழக்குட்டுவன் 
வும் , நீர்புக்குக் கடலொடுழந்த பனித்துறைப் 
பரதவ எனவும் குட்டுவன் திரைகடலோட்டிய வரலாற் 
றை உரைத்து அவன் செயற்கருஞ்செயலை வற்புறுத்தார் . 


என 


குட்டுவன் கண்ணகிஉருவம்சமைக்கக் கல் எடுக்குமாறு 
இமயம் சென்ற காலைத் தன்னோடு மிடைப்பொருத ஆரியவர 
சரைப் புறங்கண்டவன் , 


தென் 


‘ வடதிசையெல்லை யிமயமாக 

னங்குமரியொ டாயிடை யரசர் 
முரசுடைப்பெருஞ்சமந் ததைய வார்ப்பெழ - 
சொல்பல நாட்டைத்தொல்கவி னழித்த ( ச் 

போரடு தானைப் பொலந்தார்க்குட்டுவன் 
என்பதனால் விளக்கப்பட்டது . 


29 


இதனுள் , குட்டுவன் குமரிமுதல் இமயம் வரையுள்ள 
அரசரெல்லாரையும் வென்று புகழ் சூடினமை கூறப்பட் 


டது காணக . 


குட்டுவன் அறுகை பென்பானொடு கேண்மை 

பூ 

ண்ட 
மையும் மோகூர் மன்னனை வென்று அவன் முரசம் கைக் 
கொண்டமையும் அவனுடைமையாகவுள்ள 

வேம்பை 

முத 
லோடு தடிந்தமையும் பாணர் எடுத்து உரைத்துப்புகழ் 
ந்தார் . 

தன்னோடெதிர்த்துப் போர்செய்த அரசருடைய எழு 
முடிகளையும் குட்டுவன் பறித்து வென்றி கூர்ந்தான் என் 
னும் வரலாறு , 

விழுமியோர் துவன்றிய வன்கணாட்பின் 

எழுமுடிமார்பின் எய்திய சேரல் 
எனப்பரணரால் இனிது கூறப்பட்டது . 

குட்டுவன் சிறந்த கல்வியை உடையன் என்பதும் 
ணர் கூற்றால் அறியப்படுகின்றது . தொலையாக்கற்ப 
- என்று பாணர் குட்டுவனைக்கூறு தல் காண்க . 

குட்டுவற் பாடிய பத்துப்பாட்டில் , பரணர் , அத்தச் 
சிறப்புக்கூறுமிடம் மிக நயமுடைத்து . 
" மறப்புலிக் குழூஉக்குரல் செத்து வயக்களிறு 
வரைசேர் பெழுந்த சுடர்வீ வேங்கை 
பூவுடைப் பெருஞ்சினை வாங்கிப் பிளந்துதன் 
மாயிருஞ் சென்னி யணிபெற மிலைச்சிச் 
சேஎருற்ற செல்படை மறவர் 
தண்டுடை வலத்தர் போரெதிர்ந் தாங்கு 


30 


வழையமல் வியன்காடு சிலம்பப்பிளிறு 
மழை பெயன் மாறியகழைதிரங் கத்தம் ” 
என்னும் பகுதி காண்க . 

பல்லாற்றானும் தன்னைப்புசழ்ந்து பாடிய பரிசில் வா 
ணர்க்கு க்குட்டுவன் எப்பரிசிலையளிப்பான் ? ஆப்புலவர்க்கு 
யாது அளிப்பின் தகும் ? தன்னைத்தானே பரிசிலாக அளிப் 
பான் போலத் தன்மகன் குட்டுவன் சேரலை அவர்க்குப் 
பரிசிலாக அளித்தான் மசன் தந்தையை ஒப்பானல்லனோ? 
அவனை யளித்ததோடு நிலாது , உம்பற்காட்டு வருவாயை 
யும் பரணருக்குப் பரிசிலாக அளித்தான் . பரணரும் தம் 
புகழ்ஒளி யாண்டும் இவர்ந்து குலாவ் விளங்கினார் . 


தொகை நிலை பாடியது . 


போர் செய்தார் இருபக்கத்தாரும் உடங்குமாய்தல் 
தொகை நிலை எனப்படும் . இது புறத்தைச்சார்ந்த தும் 
பைத்திணைத்துறை . 

சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதனும் 
சோழன் வேற்பஃறடக்கைப் பெருவிறற்கிள்ளி 
யும் தம்முட் செருக்கிப்போர்செய்த பொழ்து , இருவரும் 
ஒருவரை ஒருவர் முரணோத்தாராகலின் , அப்போரில் உட 
ங்கு மடிந்தனர் . அப்போழ்து அவரையும் அவர் நாட்டை 
யும் குறித்து , பரணர் , 

“ மிகப்பலவாகிய யானைகளும் அம்பாற்கலக்குற்று இனி 
மேற் செய்யப்படும் போரின்றாகப் படைக்களத்துப்பட்டன ; 


81 


டன ; 


குதிரைகளெல்லாம் மேலாட்களுடனே அக்களத்துப்பட் 

தேர் கொண்டுவரலந்த சான்றோரெல்லாம் பரிசை 
கள் தம் கண் மறைக்கும்படி ஒரு சரப்பட்டனர் : முரசங் 
களெல்லாம் தம்மைப்பொறுப்பாரின்மையால் , தம் தொழில் 
கெட்டுக்கிடந்தன ; சாந்து பொருந்திய மார்பிலே நெடுவேல் 

வேர்கரும் தம் முட் பொருது களத்து ஒழிந்தனர்; 
கழனி ஆம் பல்வள்ளித் தொடிக்கை மகளிர் பசிய அவலை 
உண்டு தண்ணிய புனலிற் பாயும் யாணர் ஆறாத ஊர்களை 
யுடைய அவரது அசலிய இடத்தையுடைய நாடு என்ன 
வருத்தமுறுவதோ? " 

என இரங்கிப்பாடினார் . இதனால் , பரணரது இயல்பா 
கிய இரக்சிம் புலப்படுமின்றது . புகழை நச்சும் வேந்தர் மடி 
தலை மாண் பொருட்புலவர் பொறுப்பர் கொல்லோ ? 


வையாவிக் கோப்பெரும் பேகனைப் 

பாடியது . 


பேகன் என்பான் கடையெழுவள்ளல்களில் ஒருவன் 
இவனது ஊர் நல்லூர். இவன் குளிரால் நடுங்கிநின்ற மயி 
லுக்குப்போர்வையளித்துக் காப்பாற்றிய வள்ளல் . 


முல்லைக்குத் தேரும் மயிலுக்குப் போர்வையும் 
தொல்லையளித்தாரைக் கேட்டறிதும் 
என்று 

பழமொழியினும் இவ்வரலாறு கூறப்பட் 
இவன் பெருங்கொடை யாளியாதலால் , புலவர் பல 


டது . 


32 


ரானும் புகழ்ந்து பாடப்பெற்றான் : புலவர்பாடும் புகழ் இவ 
னது கொடையானே இவன் மாட்டதாயிற்று . 


பைந் தமிழ்வல்ல பாணரும் பேகனது பெருந்தகை 
ஈகையைக்கேட்டு உள்ள முவந்து அவனுழைச்சென்று பா 
டிப் பரிசில் பெற்று மீண்டார் . தாம் அங்கனம் பரிசில் பெற் 
றமைக்கு அவன்பால் மிகவும் நன்றியறிதலையுடையராய்ப் 
பாணாற்றுப்படை பாடினார் . 

பாணாற்றுப்படையாவது ஒருதலைவன் தனக்குப் பரிசி 
லளிப்பச் சிறப்புப்பொதுள வருகின்றவன் , தான் வழிபிற் 
கண்ட பாணனொருவனை , என் தலைவனிடத்து சேறியாயின் , 
நீயும் இச் சிறப்புப்பெறுதி என்று கூறி அவனை அத்தலை 
வனிடத்து வழிப்படுத்துவது . 

" பாணன் சூட்டிய பொற்றாமரைப்பூ மாணிழைவிறலி 
யணிந்த 

பொன்னரிமாலையுடனே விளங்க கடும்பரிபூண்ட 
நெடிய தேரைப்பிணிப்பைவிட்டு , இளைப்பாற்றி ஊரின்கண் 
இருந்தீர் போல இச்சுரத்தின்கண் இருந்தீர் ; நீர் யாவிர் ? பா 
ணரோ? என்று எம்மைக் கேட்டலமையாத காரெனொக்கற் 
கடும் பசி இரவல ! வென்றியையுடைய தலைவனைக்காண்பதன் 
முன் யாம் நின்னைப்பார்க்கினும் வறியேமாயிருந்தேம் ; இப் 
பொழுது அவ்வறுமை நீக்கி இத்தன்மையே மாபினோம் ; 
• மயில் கள் எந்நாளும் உடையை உடா ; போர்வையைப்போ 
ரா என்பதை அறிந்திருந்தும் , போர்வையை மயிலுக்கு 
அளித்த எம் தலைவனாகிய கடாயானைக்கலிமான் 

பேகனு 
டைய கைவண்மை மறுமைப்பயனை நோக்கிற்றோ எனின் , 
அன்று ; பிறரது வறுமைடைக்கருதிற்று " 

எனப் பாணனை யாற்றுப்படுத்து முகத்தான் , பேக 
னது ஈகை மறுமைப்பயனைக்கருதும் தன்னலத்தின்கண்ணே 


1 


33 


K. 


பட்டதன்று என்பதையும் அவன் கன் மாட்டு இரப்பார்க்கு 
மிடிதீரச்கொடுப்பான் என்பதையும் கூறினர் பரணர் . மே 
லும் , பேகனது கொடையை பும் வீரத்தையும் ஒருங்கு 
புகழ்வார் . 

அறுகுளத் துகுத்து மகல்வயற் பொழிந்தும் 
உறுமிடத்து தவா துவர் நில மூட்டியும் 
வரையா மரபின் மாரி போலக் 
கடா அ யானைக் கழற்காற்பேகன் 
கொடைமடம் படுத லல்லது 
படைமடம் படான்பிறர் படைமயக்குறினே . 


எனவும் பாடினார் . கொடைமடம் படு தலாவது கொடைக் 
குரியாரின்னாரென ஆயாது யாவர் கேட்பினும் அளிக்கலாம் . 
அகாரணத்தாற்கொடுத்த லென்பாருமுளர் படைமட டாவது 
படைக்குப்பின்னிடு தலாம் . பேகன் வரையாது யாவர்க்கும் 
கொடுக்கும் பெற்றிமையை யும் பொதுவாக யார்க் -ம் கொ 
டுப்பதில் ஞ்செலுத்தற்கு இடமாசாத மயி லுக்குப் 
போர்வையளித்தமையையும் கருதி அவனைப்பரணர் கொடை 
மடம் படுதலுடையன் எனப் பழிப் பார் போலப்பு " ழ்ந்து 
கூறினார் . இவன் கொடையைக் குமித்துப் பரணபைப் போல 
இவ்வாறு புகழ்ந்துரைத்தார் பிறர் எப்புலவர்தாம் ? 


பேகனுக்குக் கண்ணகி என்பாள் ஒருமனைவி இருந்த 
னள் . பேகன் கண்கவர் ஆடற்கணிகை பொருத்திபின்மயலிற் 
சிக்குண்டு , கற்பினுக்கு எல்லை என்னும் படி இருந்த தன் 
மனைவியைத் துறந்து வாழ்வானாயினான் . கற்பின் மகளிர் 
காதலர்ப்பிரிந்து உறை தர ஆற்றுவர் கொல்லோ ? கண்ணீர் 
உகுத்தாள் கண்ணகி ; வாடினள் ; தேம்பினள் ; கணவன் 


34 


செயலை வெறாளாயினும் அது குறித்து வருந்தினள் ; அருந் 
துணை அண்ணல் தன் மாட்டு என்று வருவான் கொல் என 
அவனது வருகையை எதிர்நோக்கி விரல் சுட்டி நாளெண்ணி 
இருந்தனள் . இதனை அறிந்த புலவர் பெருமக்களாகிய 
கபிலர் முதலியோர் மிகவருந்திக் கண்ணகிதுரைக்கடி வான் 
எண்ணினர் ; பேகனைக்கண்ணகிபாற் செலுத்த முயன்றனர் . 
அன்னனம் முயன்ற புலவர் பெருந்தகையாருள் பண்ணறி 
புலமைப் பரணரும் ஒருவர் .. 

பரணர் கண்ணகிபாற் சென்றார் . அவளுடைய நீலமலர் 
போலும் கண்களினின்றும் நீர்த்துளிகள் வீழ்ந்து மார்பை 
பறைப்பக்கண்டார் . அதுகண்டும் பொறுப்பரோ இயல்பாக 
இரங்குதலையுடைய புலவர் ? வருந்தினர்மிக , இந் நீர்மையை 
ப்பொழுதே பேகனிடம் சொல்லியறிவித்து அவனை இவ 
ளொடும் புணர்த்துவேம் எனக்கருதி அவன் மருங்கு 
சென்று மாலைவா சிறிய யாழை இரங்கற் பண்ணாகிய செவ் 
வழிப்பண்ணிலே வாசிக்கும் வகை புரிந்து நினது கானத்தை 
யாம் பாடினேமாக , நின்மனைவி நறியநீலநெய்தற்பூப்போன்று 
விளங்கிய மையுண்ட கண்கள் கலங்கி வீழ்ந்த அரித்தண் 
துளி அணிகலனணிந்த மார்பிலே வீழ்ந்து அதனை நினைப்ப 
வருந்து தல் அமையாளாயினாள் . அதுகண்டு , இளையோய் ! 
எமது கேண்மையை விரும்புவோனாய பேகற்கு நீ கிளை 

-யையோ ? என யாம் அவளை வணங்கிக் 
கேட்டோம் . அதற்கு , அவள் தன் காந்தண் மொட்டு அனைய 
விரலால் கண்ணீரைத் துடைத்து , நாம் அவனுடைய கிளை 
ஞரேம் அல்லேம் . நீ இப்பொழுது கேட்பாயாக ; விளங்கிய 
புகழையுடைய பேகன எம்மைாத்த ஒருத்தியினது அழகை 
விரும்பி நல்லூரின்கண் , எந்நாளும் வருவன் என்று பலரும் 
சொல்லுவா என்று கூறினாள் ; ஆதலின் நீ அவளை அருளா 
திருத்தல் கொடிது சாண் 


மைமையை உடை 


* 


ை 


என இரங்கிக்கூறினார் . அதுவேயுமன்றி , 

" மெல்லிய தகைமையினையுடைய மாமயில் குளிரால் 
நடுங்குமென்று கருதி அதற்குப் போர்வை அளித்துப் பாது 
காத்த நல்லிசையையும் மதம் பொருந்திய 

யானையையும் 
மனம்செருக்கிய குதிரையையு முடைய கெடா நல்லிசைப் 
பேக ! யாம் பசித்து வருகின்றேமு மல்லேம் ; பாது காக்கத் 
தக்க சுற்றமு முடையே மல்லேம் ; களாப்பழத்தினையொத்த 
கரிய சொட்டையுடைய சிறியயாழை இசையின்பம் விரும்பி 
உறைபவர் தலையசைத்துக்கொண்டாடும் பரிசு வாசித்து , 
அருளை விரும்புவோய் ! அறத்தைச் செய்வாயாக என்னும் 
இது நின் மாட்டு யாம் இரக்கின்ற பரிசில் ஆகலின் , இன்றி 
ரவில் இனபணி கெடுந்தேரேறிச்சென்று , காட்சிக்கு இன் 
ஐதாக வாழ்கின்ற நின் 

னைவியது பொறுத்தற்கு அரிய 
துன்பத்தைக்களைவாயாக 

என்னும் அரும்பொருளமைய , 
மடத்தகை மாமயில் பனிக்குமென்றருளிப் 
படாஅ மீத்த கெடா அ நல்லிசைக் 
கடாஅ யானைக் கலிமான் பேக ! 
பசித்தும் வாரேம் பாரமு மிலமே ; 
களங்கனி யன்ன கருங்கோட்டுச்சீறியாழ் 
நயம்புரிந் துறையுநர் நடுங்கப்பண்ணி 
அறஞ்செய் தீமோ அருள்வெய்யோயென 
இஃது யாமிரந்த பரிசலஃது ; இருளின் , 
இனமணி நெடுந்தேரேறி 
இன்னா துறைவி யிரும்படர் களைமே 
எனவும் இரங்கிப்பாடினர் . இதனுள் , 
உறைவி இரும் படர்களை ; அருள்வேய்யோய் ; அறஞ்செய் தீ 


இன்னாது 


36 


எனயும் இருந்த பரிசில் இது எனத்காம் ஒன்றையும் பெற 
வேண்டாது போனைக் கண்ணகி மாட்டுப்புணர்த்துவதே 
தாம் வேண்டும் பரிசிலாகக்கூறியது பரணரது உண்மையான 
இரக்கத்தை எடுத்துக்காட்டுகின்றது . 


பரணர்பாடிய கொற்றவள்ளை . 


கொற்றவள்ளையாவது அரசன் புகழையும் அவ 
னுடையபகைவர் நாடு அழிவதற்கு இரங்குதலையும் வலம் 
படக்கூறுவது . 

பாணர் காலத்து உருவப்பஃறேர் இளஞ்சேட 
சென்னி என்பான் ஒரு சோழ அரசன் இருந்தான் . 
அவன் ஆற்றலிலும் வெற்றியிலும் புகழிலும் கொடையிலும் 
சிறந்தவன் . பரணர் அவனுடைய ஆற்றல் முதலியவற்றைக் 
தம்முடைய அரிய கெஞ்சொற்றீங்கவியிற்சிறப்புறப்பொறிப் 
பாராயினர் . 

வெற்றியைத்தருவதனாற் குருதியில் தோய்ந்து கறைப் 
பட்டனவாகிய வாட்படைகள் செவ்வானத்தின் அழகை 
ஒத்தன ; கால் உழைமாறிப் போர்க்களத்தினைத் தமக்கு உரி 
யதாக்கிக் கொள்ளுவதனால் அருப்புத்தொழில் நீங்கினவா 
கிய கழல்கள் ஆனேற்றினது கோட்டை ஒத்தன ; அம்பி 
னால் துவைக்கப்பட்டுத் துளை தோன்றுவனவாகிய பரிசைகள் 
நிலை கப்பாத இலக்கத்தை ஒத்தன ; பகைவர்களை எறியும் 
கால்களால் இடவாய் வலவாயாகிய இடங்களைக்காட்ட கறுழ் 
பொரப்பட்ட செவ்வாயால் குதிரைகள் தம் இறைவிலங்கு 
களின் கழுத்தைக்கவ்வி உதிரத்தைத் தோய்த்து உண்ட 


37 


புலியை ஒத்தன ; கதவை முறித்துச்சினந்து திரிந்து நுனி 
தேய்ந்த வெண்மையாகிய கோட்டை உடைமையால் யானை 
கள் உயிரை உண்ணும் கூற்றை ஒத்தன ; நீயோ அசைகின்ற 
உளையினையுடைய செலவான் மிக்ககுதிரையாற்பூட்டப்பெற்ற 
பொலந் தேரில் விளக்கமொடு கோன்று தலால் , கருங்கடலி 
னின்றும் இவர்ந்து எழுகின்ற செவ்விய சுடரினது ஒளியை 
உடையை ; நீ அத்தகையை யாசலால் , நின்னை வெகுள்வித்த 
பகைவருடைய நாடுகள் தாயில்லாத தூவாக்குழவி போல 
ஒழியாது கூப்பிடும் " 

என்னும் பொருளமைய ஓர் பாடல் பாடிப் பரணர் 
அவ்வரசனைப்புகழ்ந்தார் . இதில் போந்த உலமைநடம் ற்றோர் 
யாவராலும் போற்றப்படுவதாம் . 


பாடிய நூல்கள் . 


நற்றிணையில் பன்னிரண்டு பாடல்களும் , குறுந் 
தொகையில் பதினைந்து பாடல்களும் அகநானூற்றில் 
முப்பத்திரண்டு பாடல்களும் , புறநானூற்றில் பன்னி 
ரண்டு பாடல்களும் , திருவள்ளுவமாலையில் ஒரு பாட் 
டும் , பதிற்றுப்பத்தில் ஐந்தாப்பத்தும் இவராற் பாடப் 
பெற்றவை . 
பரணர் திருவள்ளுவமாலையில் 

பாடிய வெண்பா. 


மாலுங்குறளாய் வளர்ந்திரண்டு மாணடியால் 
ஞால முழுது நயந்தளந்தான் - வாலறிவின் 


38 


வள்ளுவருந் தங்குறள்வெண் பாவடியால் வை 
உள்ளுவவெல் லாமளந்தா ரோர்ந்து . ( யத்தார் 

இதனுட் , பரணர் , வாலறிவன் நற்றாள் எனத் திருக் 
குறளிற் கடவுளைச் சுட்டிக்கூறிய ‘ வாலறிவு என்பதனைத் 
திருவள்ளுவர்க்கு அடையாக்கி அவர் கடவுட்பான்மையர் 
என்பதைக் குறிப்பின் விளக்கினார் . அன்றியும் , 
முகத்தால் திருக்குறள் குறளாயிருப்பினும் உலகத்தார் 
கருத்தையெல்லாம் செறித்துக்கொண்டு விளங்குவதையும் 
குறிப்பித்தார் . 


உவமை 


நக்கீரர் 


செவ்வே ளிறையைத் திருமுருகாற்றுப்படை யான் 
வெவ்வே றெளிறுபடை வீடுடனே - ஒவ்வோ 
ரெழுத்து மீனிப்ப விசைத்தநக் கீரர் 
வழத்து புலமறி வாம் . 


7 


பரில் வருஞ் சிறப்பிற் பாண்டி நாட்டுக்குத் திலகமாய்ச் 
செந்தமிழ் மூன்றுந் திகழ்தனிச் சங்க மலிய விளங்கிய பாணர் 
அறாத எழின் மதுரை மூதூரில் , கணக்காயனார் என்பார் 
ஒருபுலவர் இருந்தனர் . அவரது தவப்பயனால செந்தமி 
ழணங்கு தீஞ்சுவை மிகவும் அருந்தமிழ்வாணர் அந் கமி 
லின்ப மெய்தவும் தமிழ்நாடு கிருகெழு சிறப்பிற் பொலிந் 
தோங்கவும் அவர்க்கு ஒரு புதல்வர்தோன்றினார் . அவரே இப் 
பகுதிக்குத் தலைவராகிய கீரர் என்பார் அவர் இளமையிலே 
கல்வி நல தோய்ந்து , அப்போழ்து மதுரையிலே விளங்கிய 
முத்தமிழ்ச்சங்கப் புலவர்க்கு முத்தணி எனத் திகழ்ந்தார் 
எனவே , அவரது கல்விச்சிறப்புக்கருதி சிறப்புப் பொருளைப் 
பயக்கும் ந என்னும் இடைச்சொல்லடுதது யாவரும் 
அவரை நக்கீரர் அழைப்பாராயினர் . 
கணக்காயனார் மகனார் நக்கீரனார் எனறும் நக்கீரதேவநாயனார் 
என்றும்மதுரை நக்கீரர் என்றும் இவர்விதந்து கூறப்பட்டார் . 


என 


மதுரை 


" தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து - முந்தி 
யிருப்பச் செயல் என்பதற்கு அவர் தந்தையே இலக்கிய 
மாயினார் ; " மகன் றந்தைக் காற்று முதவி யிவன்றந்தை - என் 


40 


னோற்றான் சொல்என்னுஞ் சொல் என்பதற்கு நக்கீரரே 
இலக்கியமாயினார் . 

இவர்காலத்துப் , புலவரது சல்வியை யளக்கும் கோல் 
என வயங்கிய சங்கப்பலகையில் இவரே முதன் முதல் ஏறி 
வீற்றிருக்கும் சிறப்பைப் பெற்றார் . 


குலமும் சமயமும் . 


சில தனிப்பாடல்களைக்கொண்டும் திருப்புகழ் முதலிய 
வற்றிற் காணப்படும் சில குறிப்புக்களைக் கொண்டும் இவர் 
அந்தணர் குலத்தினர் என்பார் ஒருசாரார் . இவர் பிறகட 
வுளரையும் பாடியிருப்பினும் , பதினோரா , திருமுறை 
பாடல்களும் திருமுருகாற்றுப்படையும் இவராற் பாடப் 
பட்டனவாக இருத்தலான் , இவர் சைவசமயத்தினர் என் 
பதில் யாதோரையப்பாடுமில்லையாம் . 


புதல்வர்ப்பேறு. 


நக்கீரனாருக்குக் கொற்றனார் என்பார் ஒரு புதல் 
வர் இருந்சனர் . அவர் கீரங்கொற்றனார் எனவும் படுவார் . 
இறையானாகப்பொருளுரையில் ” 
இனி , உரைநடந்து வந்தவாறு சொல்லுதும் , மதுரைக்கணக் 
காயனார் மகனார் நக்கீரனார் தம் மகனார் கீரங்கொற்றனார்க் 


41 


ரைக்சார் என வருவானாலும் பிறவற்றாலும் இவரும் 
கல்விசான்றவர் எனக் கருதப்படுகின்றனர் . 


தமிழ்ச்சிறப்பை நிலைபெறுத்தது . 


மதரைர் சங்கப்பலவருள் 

பாய்ப் 
பொங்கு புகழ்பெற வீற்றிருந்தசாலை குயக்கொண்டான் 
என்னும் பெயருடையான் ஒருவன் மதுரைப் பட்டிடப 
மேறி வடமொழியே சிறப்புடைத்து என்றும் தென்பமாழி 
இழிந்ததென்றும் கூறினான் . அத கேட்டுப் பொறாத நர்கீரர், 

முரணில் பொதியில் முதற்புத்தேள் வா 
பாணர் கபிலரும் வாழி -- அபணிலா 
ஆனந்த வேட்சையான் வேட்கை 

காக் குபக்கொண்டான் 
ஆனந்தஞ் சேர்க 

சர்கசுவா கா . 
எனப்பாடினார் . அவ்வளவிலே காண்டானைகள் : லன் 
கொண்டானாக , அது கண்ட பலரும் , அவனை உய்விக்கும் 
படி 

நக்கீரரை வேண்டினார் . வேண்ட அவரும் , சகத 
மிழே அயனை உய்விப்பதாக எனக்கூ.பி , 

" ஆரிய நன்று தமிழ்தீ தெனவுரைத்த , காரியத்தாற் 
காலக்கோட்டட்டானைச் - சீரிய , அந்தண பொதபி லகத்தி 
யனாராணையினால் செந்தமிழே தீர்க்கசுவா கா 

எனப்பாடிப் பிழைப்பித்தார் . இதனால் , நக்கீரனார் குக் 
தேந்தமிழ் மொழியிற் போந்த ஆர்வம் கைகடந்தது என் 
பது புலனாகும் . 


நக்கீரர் 
இறையனாரொடு வாதுபுரிந்தது . 


நன்புலமை நக்கீரர் செந்தமிழ்ச் சங்கத் தே வீற்றி 
ரூந்த காலைப் பாண்டியமன்னன் தன் அரமனை உபரிகையின் 
கண்ணே யிருப்பான் , ஓர்நாள் , தன் கோப்பெருக தேவி 
ண்டுவரலும் ஓர் நறு மணம் 

வீசு கலை உணர்ந்தான் . 
உணர்ந்தவன் இந் நறுநாற்ரத்திற்குக் காரணமென்னை 
என்று 

பலதரமாய்ந்தும் , புலப்படாமையால் , இந்நறு 
மணத்திற்கு ஏதுவை விளங்க உரைப்பார் இப்பொற்கிழி 
யைப் பெறுவார்களாக என்று சொல்லிச் சங்கமண்டபக்தே 
ஆயிரம் பொற்காசு அமைந்த கிழியொன்றைக் கட்டுவித் 
தான் . சங்கப்புலவரெல்லாம் தத்தம் மன ததன பாடியும் 
கருத்து ஒவ்வாமையால் , செருக்கொழிந்திருப்ப , அகனை 
அறித தருமி என்னும் அந்தணச்சிறுவன் . தான் நெடு 
நாள் தன் வறுமை களைவான் மதுரையிற் கோயில் கொண்ட 
ருளிய சுந்தரமூர்த்தியை இரந்து வேண்டுவான் , அன்று , 
சங்கத்து நிகழ் செய்தி உரைத்துப் பாண்டியன் ஒப்புக் 
கொள்ளும் வகை பாடல் ஒன்று இயற்றிக்கொடுப்பவேண்டி 
நின்றான் . திரிபுரமெரித்த விரிசடைக்கடவுளும் சிந்திப்பான் , 
நெடுநாள் நம்மை வேண்டி வழிப்படும் இன்னாற்கு இஃ 
தோருதவி ஆற்றுதும் , என்றவாறு . அவ்வாறு திருவருள் 
கூர்ந்து , கொங்குதேர் வாழ்க்கையஞ்சிறைத்தும்ப் , காமம் 
செப்பாது கண்டது மொழிமோ, டயிலியது கெழி இய நட் 
பின் மயிலியற் , செறியெயிற் றரிவை கூந்தலின , நறியவு 
முளவோ நீயறியும் பூவே " என்னும் பாடலைச் செப்பேட் 
டின் எழுதித் திருமுன்னர் இட்டுக்கொடுப்பப் பெற்றுத் 


43 


எல்லை 


மிரண்டி 


தரும் அதனைப் பாண்டியன் முன்னிலையிற்சென்று கழி 
உவகையொடும் படித்து நின்றான் . நிற்ப , அரசன் தலைய 
சைத்து அப்பாடலை எழுத்தெழுத்தாக ஒப்புக்கொண்டு 
பொற்கிழி இவற்கு உரித்தாகுக என்று கூறினான். தருமி 
யும் , நெடுநாள் பட்ட வறுமைக்கு ஒருவாறு 
காண்பான் அதனை அறுப்பச்செல்வுழிப் புலமைபிற் செருக் 
கிய நக்கீரர் , பொற்கிழி அறுப்பபொறுத்தி என இடையே 
சென்று தகைத்து , ‘ இப்பாடலில் கூந்தற்கு இபற்கைமணம் 
உளதென்று கூறப்பட்டமைபின் , இது பொருட் குற்ற 
முடைக்தாயிற்று எனக்கூறினார் . அதுகேட்ட கருமி , 
எம்பெருமான் 

கவிக்கும் குற்ற முண்டாங்கொல் ? இஃது 
என்ன விளைவு ? எம்பெருமான் நம்மை வஞ்சித்தானாகல் 
இந் நக்கீரர் 

இன்மை கூறினாராதல் என்னு 
னொன்று பெறப்படுதல் வேண்டும் . ஆயினும் , வைகலும் 
நம்மால் வழிபடப்பெறும் ஆலவாபில் அவிர்சடைக்கடவுள் 
நம்மைப் பெரிது சோதியான் எனக் கவன்று நிற்ப , அடி 
யார்க்கு இரங்கும் அண்ணலாரும் , பல்லாயிரம் மாணாக்கர் 
கள் தம்முடன் வரத் தாம் ஓர்புலவர் போலும் திருக்கோ 
லங்கொண்டு சங்கமண்டபத்தே எழுந்தருளி, 
கவியை ஈண்டுக் குற்றம் கூறியவன் யாவனோ 

என வினா 
வினார் . அதனைச் செவியுற்ற நக்கீரனாரும் , தாழ்க்காது 
முன்சென்று , யாமே நுங்கவியைக் குற்றங் கூறினேம் ; அத 
னுட் சொற்குற்றமின்று : செறியெயிற்றரிவை கூந்தலின் 
நறியவு முளவோ எனக் கூந்தற்கு இயற்கைமணம் 
உளதென்று புலப்படக்கூறி இருப்பதால் பொருட்குற்ற 
முடைத்தாயிற்று என்றனர் . அது கேட்ட 
பெருமான் , பதுமினி சித்தினி சங்கினி அத்தினி என்னும் 
கால்வகைச் சாதிப்பெண்களுள் சிறந்த 

பதுமினிமார் 
கூந்தற்கு மியற்கை மணம் இன்றோ? என வினாவ , அவர்க் 


எமது 


கண்ணுதற 


44 


. 


கடா 


கும் , சாந்து மலர் முதலியன அணியா தவிடத்து இயற்கையின் 
மணமுண்டாவதில்லை என்றனர் நக்கீரர் . பின்னர் , எழின் 
மதுரை யிறையனார் , தேவமங்கையர் கூந்தற்குமியற்கை மண 
மின் ? m ? என வினாவக் கீரனாரும் அவர்க்கும் ‘சற்பகமுத 
லிய தே . க ாக்கள் ஐந்தன் பலராலும் பெறுகின்ற மண 
மன்றி இயற்கை மணம் இன்று எனச் சாதித்தனர் . எவ் 
வாற்றானும் கீரனாரைச் சொல்லால் வெல்லுமாற்றை உண 
ராத கூடல்வாணனார் இறுதியாக நக்கீரரை நோக்கி , நீ வழி 
பட்டு வரும் சோமசுந்தரக் கடவுளின் தேவியாரது கூந்தற்கு 
மியற்கைமணம்இன்றோ? என்று 

வினர் . சொற்போ 
ரிற் பின்னிடாக நக்கீரரும் , அவள் கூந்தற்கும் தருக்களின் 
மலர்களானன்றி பணமுண் டாவதில்லை என்று துணிந்து 
உரைத்தனர் . அது கேட்டுப்பொறாத கறைக்கண்டனா 

ர் தம் 
நுதல்விழையைத் திறந்து கீரனாரைச்சினந்து . நோக்கினார் . 
வர் தவர் தம் குலதெய்வமாகி இலகுதிங்கட் சடையனார் என் 
பதனை உணர்ந்த அக்காலையினும் , நக்கீரர் புறக்கொடாது , 
அவரை நோக் - ‘ தீவிர் நெற்றிக்கண் காட்டினும் , நும்குற்றம் 
குற்றமே : நெற்றியில் மட்டுமன்றி உடம்பெல்லாம் கண் 
கொண்டு காட்டினும் குற்றம் மறைபடாது எனச் செருக்கி 
உரைத்தார் . 


இவ்வாறு எம்மொழிக்குந் தலைவனாகிய செம்மலையும் 
பொருள் செய்யாது உரைக்க வேண்டின் , கீரனார்க்கு இருந்த 
கல்வி வன்மையும் கணிப்பருமதிப்பும் எத்துணைய 
வேண்டும் ? 


ஆதல் 


திருமுருகாற்றுப்படை பாடியது . 


நக்கீரர் சிவபெருமானது நுகற்கண் நெருப்புக்கு ஆற் 
றாதவராகி மதுரைப் பொற்றாமரைத் தடாசத்துள்ளே 
வீழ்ந்து இறைபனாரை ஏத்தி நின்றார் . கண்ணு கற் 

கடவு 
ளும் அவர் மாட்டு அருள் கூர்ந்து , நீ சைலை காணின் , நின் 
கோய் தீரும் என்றார் . அவ்வாறே அவர் கைலைக்குச் செல் 
போது , பொழுது புணர் காலையில் வழிபாட்டின் பொருட்டு 
ஓர் குளக்கரையில் ஆலமரக்தடியில் இருந்து பூசை செய்து 
கொண்டிருப்பவே , அம்மரத்தினின்றும் ஓர் வீழ்து வீழ்ந்து 
பாதி குளத்தினும் பாகி கரையினுமாகக் கிடப்பவே , நீரிற் 
பட்ட பாதி மீனாகவும் கசையிற்பட்ட பாதி பறவையாக 
வும் ஓடின . அதுகண்டு நக்கீரனார் வியப்பவே , பூசை வழு 
விற் றாதலால் , அம்மரத்தின் வாழ்ந் தொரு பூதம் அவ 
ரைத் தூக்கிச் சென்று ஓர் குகையிற் கொண்டு உய்த் 


அக்குகைபில் முன்னரே தொளாயிரத்துத் தொண் 
ணூற்றொன்பதின்மர் அப்பூதத்தால் அடைக்கப்பட்டிரு 
தனர் . அவ்வலகை ஆயிரவரை ஒருங்கு சேர்த்து உண் 
ணும் வழக்கத்தை உடையதாயிருந்தமையின் , நக்கீரரோ 
டும் ஆபிரவரானமைக்கு உவந்து , அது 

பந்து , அது அவரை உண்ணக் 
கருதி நீராடப் போயிற்று . முழையில் முன்னரே அடைக் 
கப்பட்டுக் கிடந்தவர் , ஆயிரம் என்னும் எண் நக்கிரனாரால் 
முற்றினமை கண்டு வருந்தி அவரை வெகுண்டார் . கீரனா 
ரும் அவரைப் பொறுத்துக் கொள்வான் கூறி முருகப்பி 
ரானது திறல் , வென்றி , புகழ் , அருட்சிறப்பு முதலியவற் 
றை விதந்து திருமுருகாற்றுப்படை என்னும் நூலைப் 


46 


பாடினார் . செந்தமிழ்ச்கு இரங்கும் திறன் செழு சேஎய் கீர 
னார் சவிக்கு , உவந்து தன் மின்னிவர் வேற்படெையாடு 
மஞ்ஞை ஊர்தியில் எழுந்தருளி, நீராடி முடித்து உண்ணும் 
வேட்சையுடன் முழையை நாடிய அலசையின் பார்டைப் 
பிளந்து , உய்வித்தார். தெய்வப்புலவரது பாடற்கு உவ்வாத 
கடவுளரும் உளரோ ? கீரனாரது பெருமை கண்டு யாவரும் 
மகிழ்ந்தார் ; புகழ்ந்தார் . 


திருமுருகாற்றுப்படை புலவராற்றுப்படை எனவும் 
முருகு எனவும் வழங் சப்டெறும் . அந்நூலை நாடொறும் நிய 
மமாகப் பயல்வார்க்கு வெற்றி வேற் சேய் இன்னருள் புரி 
வன் 

சான் றோராலும் கருதப்பட்டு வருகின்றது . 
ஆசையா னெஞ்சே மணிமுருகாற் றுப்படையைப் , பூசை 
யாக கொண்டே புகல் எனவருவது காண்க . 


எனச் 


- 


நக்கீரர் தாமுரைத்த நன்முருகாற்றுப்படையைத் தற் 
கோல நாடோ றஞ் சாற்றினால் - முற் கோல , மாமுருகன் 
து மனக்கவலை தீர்த்தருளி, தானினைத்த வெல்லாந்தரும் , 


புலமைக்கீரர் கைலைகண்டது . 


இவ்வாறு அலகைவாயில் நின்றும் பிழைத்துப்போந்த 
நலமிகு புலமை நக்கீரர் தென்கைலை எனப்படும் திருக் 
காளத்திக்கண் சென்று , அக்குப் பொன்முகரியாற்றில் 
நீராடுகையில் பத்தம் சூடிய பித்தனருள ல் கைலைக்காட்சி 


47 


பெற்றார் . சைலை கண்டால் நோய்தீரும் என்றதற்கு இணக் 
கக் 

கீரர் அக்கணமே தம் வெப்பு நோய் நீங்கப்பெற் 
றுத் தமிழ்செழுகூடல் தனிப்பெருஞ்சங்கம் புக்கார் . திரு 
முருகாற்றுப்படைச் சிறப்பை நோக்கிப் புலவரெல்லாம் 
நனி மகிழ்ந்து முன்னையிலும் பன்படங்கு கீரரைப் புகழ்ந் 
னர் . 


களவியலுரை கண்டது . 


சங்கப்புலவர் தழைத்து இனிதிருந்த செந்தமிழ்ப் 
பாண்டிவளநாதி , பின்னர்ச் சிலநாள் கழிய , வற்கடம் கூர் 
வதாயிற்று , ஆகவே , புலவரெல்லாம் ஆண்டு ஆண்டுப் 

ந்து உறைவாராயினர் . வற்கடம் நீங்கிய பிறகு , அரசன் 
புலவரைக் கொணரும் பொருட்டு ஆட்களை விடுப்ப , அவர் 
எழக்திலக்கணமும் 

சொல்லிலக்கணமும் வல்லாரைக் 
கொணர்ந்து , பொருளதிகாரம் வல்லாரை யாண்டும் தலைப் 
பட்டி லேம் எனவந்தார் . பொருளின் றேல் , எழுத்துஞ் சொல் 
லும் பயனில வென உணர்ந்து பாண்டிய மன்னன் கவலை மீக் 
கொண்டு இருப்பது நோக்கிய , ஆலவாயிலவிர் சடைமாக 
வர் , களவியல் என்னும் பெயரையுடையதொரு அகப் 
பொருணூலைச் செப்பேட்டினெழுதித் தன் படிவத்தின் 
கீழிட்டார் . பூசைபுரிவான் அதன் வரலாற்றை உணராது 
எடுத்து அது பொருளதிகாரம் என்பதனை உணர்ந்து , அர 
சன் மாட்டுக்கொண்டு கொடுப்பப் பாண்டியனும் தம் கவற்சி 
நீங்கப்பெற்று , இந்நூல் கண்ணுதற்பெருமான் கனிந்து 
அருளியதாகும் எனக்கொண்டு சங்கப்புலவரை நோக்கி 
அந்நூற்குப் பொருள் காணவேண்டினான் . கடவுணூலுக் 
குத் தெய்வப்புலவரே பொருள் காணத் தகுதியுடையவரம் 


48 


உரை 


வே 


லரோ ? புலவரெல்லார் தத்தமக்குத் தோன்றி .. 
யைக் கூறிக தத்தம் உரை ய சிறந்தது என்று சிலகாலம் 
செல்லாநிற்ப இவ்வுரையே கடைப்பிடிக்கத் தக்கது என 
ஒருதலை துணிகற்கு இடனில்லாதாயிற்று . ஆக டெய்ப் 
பொருளுரை எதுவென அறிவான் விரும்பி அருந்தமிழ்ப் 
புலவரெல்லாம் உமை சோதிப்பான் ஒருவனைப்பெற வேண்டி , 
ஆலவாயண்ணல் திருக்கோயிற் சென்று ஓரிரவு தலங்கிடப்ப 
இடையாரத்து , " இவ்வூர் உப்பூரிகுடி கிழார் மகனாவான் 
உருத்திரசன்மன் என்பான் பைங்கண்ணன் , புன்ப யிரன் , 
ஐயாட்டைப் பிராயத்தான் 

ஒரு மூங்சைப் பிள்ளை 

உளன் ; 
அவனை அன்னன் என்று 

இகழாது கொண்டு போந்து 
ஆதன் மேல் இரீஇக் கீழிருந்து சூத்திரப் பொருளுரைத்தால் 
கண்ணீர் 

வார்ந்து பெய்ம் : யிர் சிலிர்க்கும் மெய்பாயின 
உரை கேட்டவிடத்து ; மெய்யாலா உரை கேட்டவிடத்து 
வாளாவிருக்கும் ; அவன் குடார தெய்லம் ; அங் கார் சாபத் 
தினால் தோன்றினான் என உரைத்து ஓர் தெய்க்குரல் 
மூன்று தரம் இசைத்தது . புலவரெல்லாம் அதனை உடன் 
பட்டு , அவ்வாறே உருத்திரசன்மனரச் சிறப்பித்து 
அவர் முன்னர்த் தாபதாம் கொண்ட பொருளையெல்லாம் 
உரைத்தார் . எல்லாரும் முறையே உரைப்பக் கேட்டும் 
வாளாவிருந்தார் உருத்திரசன்மர் ; ப துரை மருதனிளநாகனார் 
உரைப்ப ஒரோவழிக் கண்ணீர் வார்ந்து மெய்ம் பயிர் சிலிர்த்த 
னர் ; நன்மாண் புலமை நக்கீரர் பொருளுரைத்தவிடத்துப் 
பதந்தொறும் கண்ணீர் வார்ந்து மெய்ம்மயிர் சிலிர்ப்ப இருந் 
தனர் . இருப்பப் புலவரெல்லாம் , தமக்கு வரும்புகழினும் 
மெய்யுரை அறிந்துகொள்ளும் விருப் பினராதலால் , இந் 
நூற்கு மெய்யுரை பெற்றாம் என்று ஆர்ப்பெடுத்தனர் . 

களவியல் இறையனார்களவியல் எனவும் இறை 
யனாரகப்பொருள் எனவும் வழங்கும் . தெய்வ நூலுக்குக் 


49 


தெளிபொருள் கண்ட நச்கீரரைத் தெய்வப்புலவரென்றே 
யாவரும் கொண்டாடினார் . நக்கீரரும் செல்லுமிடமெல் 
லாம் புகழ்தம்மைச் செறிப்பவும் தகைப்பவும் இனிது 
வாழ்ந்தனர் . 


பாண்டியன் 
இலவந்திகைப்பள்ளித் துஞ்சிய 
நன்மாறனைப் பாடியது . 


பையை 


பாண்ம யனெடுஞ் செழியன் கிள்ளி வளவன் 
முகலி ? பாரைக் குறித்துத் தம் செய்யுட்சளிற் பாராட்டிக் 
கூறியிருக்கின்றனர். 

பண்டைத் தண்டமிழ்வாணசெல்லாம் 
பரிசில் வேட்டும் வேளாதம் வீரரையும் வள்ளல்களையும் 
கிறம் படப்பாடும் அறத்தகையாளர் . 

அவர் காலத்தப் , பாண்டியன் நன்மாறன் மூவேந்த 
ருட் சிரப்புற்றுச் செங்கோலோச்சி வந்தான் . அவன் கூற் 
றத்தை யன்ன சீற்றத்தை உடையன் ; வாலியோனை யன்ன 
வலிை உடையன் ; தேய்ரலில் புகழில் பாயவனை 
டனையன் ; கருதுக முடித்தலில் முருகனை யன்னன் . 

அவன் 
திறல்கெழு குரிசில் . 

இத்தசைய அவனுடைய தீர்வருஞ் சிறப்புக்களை உன்னி 
அவனைத் தம் தீஞ்சுவைச் செய்யுளாற் புனைந்து பாடினர் 
நக்கீரர் . 
அப்பாடலில் , அவர் , 

" ஓங்குவாள்மாற ! 

ஏற்று வலனுயர்த்த நெருப்பை ஒத்த அவிர் சடை 
யினையும் பாற்றருங் கணிச்சியையுமுடைய பணிமிடற்றோ 


50 


விறல் 


கிைய சிவபெருமானும் , கடல்வளர் புரிவளையை ஒத்த 
மேனியையும் அடல் வெங்கலப்பையையும் பனைக்கொடியை 
யும் உடைய பலராமனும் மண்ணுறு திருமணியை ஒத்த 
மேனிபையும் விண்ணுயர் புட்கொடியையுமுடைய 
வெய்யோனாகிய மாயோனும் அணிமயிற்கொடியை உயர்த்த 
மாறா வென்றியையும் பிணிமுக ஊர்தியையு முடைய ஒள் 
ளிய செய்யோனாகிய முருகனும் என்று சொல்லப்பெறும் 
முடிவகாலத்தைச்செய்யும் வலிமையினையும் தோலாத நல்வி 
சையினையுமுடைய ஞாலம் காக்கும் நால்வருள்ளும் , நீ மாற் 
நருஞ் சிற்றத்தாற் கூற்றத்தினை ஒப்பாய் ; வலிமையால் பலதே 
வனை ஒப்பாய் ; புகழால் பகைவரைக் கொல்லும் மாயோனை 
ஒப்பாய் ; முன்னியது முடித்தலால் முருகனை ஒப்பாய் ; 
அவ்வவ் வாறு அவ்வவரை ஒப்பதனால் , நினக்கு எவ்விடக் 
தும் செய்தற்கரிய செயல்களுமுளவோ தாம் ? ஆகலின் , இர 
வலர்க்கு அருங்கலங்களை அருகாது ஈந்து , யவனர் நன் 
கலத்திற் கொடு தந்த தண்கமழ் தேறலை பொன்னாற் செய் 
பயப்பட்ட புனை கலத்தின்கண் ஏந்தி நாள் தோறும் ஒண்டொ 
டிமகளிர் 

ஊட்ட மகிழ்ச்சியிற்சிறந்து இனிதாக ஒழுகுதி ; 
அங்கண் வானத்து ஆரிருளகற்றும் வெங்கதிர்ச் செல்வனைப் 
போலவும் மேற்றிசையிற் றோன்றும் தண்கதிர்ப் பிறைத் 
திங்களைப் போலவும் இவ்வுலக மோடுடனே நின்று 
பெறுவாயாக எனப்புகழ்ந்துரைத்தார் . புலவர் . உலக 
மிருப்பளவும் மாறனைவாழக் கூறினமையால் , மாறனது 
வலியும் புகழும் கொடையும் முதலியன வெல்லாம் உலகிற்கு 
இன்றியமையாதன என்பதை வற்புறுத்தினர், 


நக்கீரர் பாடிய 
பொருண்மொழிக் காஞ்சி . 


து 


நிலையாமையைக் குறித்து நக்கீரர் புறத்திற்பாடிய அறத் 
துறைப்பாடல் அரும்பொருளமைந்து இனிமை மிகப்பயந்து 
மிளிர்கின்றது , 

தெண்கடலாற் சூழப்பட்ட உலக முழுதையும் பிற 
அரசர்க்குப் பொதுவாதலில்லாது தமக்கே உரியதாகத் தம் 
வெண்கொற்றக்குடைநிழல் செய்யும் வகை ஆட்சி புரிந்த 
ஒருங்கு தொக்க உரிமையுடை யோர்க்கும் இடையாமத்தும் 
பகற் போதும் துயிலாது கடிய விலங்குகளைப் படுக்கக்கருதி 
அவற்றின் வரவு பார்த்திருக்கும் கல்லாத ஒருவற்கும் 
உண்ணப்படும் உணவு நாழியே; உடுக்கப்படும் உடையும் 
இரண்டே காண்மின் ; பிறவெல்லாம் அவர் இருவர்க்கும் 
ஒத்து கெழும் ; ஆதலால் , செல்வத்தினது பயன் ஈதலாகும் ; 
அச் செல்வத்தை யாமே துய்ப் டேம் என இருப்பின் , இவ் 
வுலகில் தவறுபாடு உறுவன , பலவாகும் 

எனப்பொருள் படுமாறு , 
" தெண்கடல் வளாகம் பொதுமை யின்றி 
வெண்குடை நிழற்றிய வொருமை யோர்க்கும் 
நடுநாள் யாமத்தும் பகலுந் துஞ்சான் 
கடுமாப் பார்க்குங் கல்லா வொருவற்கும் 
உண்பது நாழி உடுப்பவை யிரண்டே ; 
பிறவு மெல்லா மோரொக் கும்மே ; 
செல்வத்துப் பயனே ஈதல் ; 
துய்ப்பே மெனினே , தப்புனபலவே 


52 


எனக்கூறிய நயம் சாலவும் போற்றற்பாற்று , செல் 
வத்துப்பயனே ஈதல் என இவர் கூறியது ஈகையின் 
சிறப்பை நன்கு விளக்கி நிற்கின்றது . இத்துணைச் சுருக்க 
மாகத் தாம்கொண்ட நுண்பெரும் பொருளை விளங்கக் 
கூறும் ஆற்றல் தொல்லைப்புலவர் மாட்டன்றி யாவரிடத் 
துக் காணப்பெறுவேம் ? 


வரி 


நக்கீராது நனிகெழு சிறப்பு , 


கறை 


நலஞ்சான்று ஒளிரும் புலஞ்சான்ற நக்கீரர் சங்கப்ப 
வகையில் முதன் முதல் வீற்றிருந்தமையும் திருமுருகாற் 
றுப்படையும் நெடுநல்வாடையும் பாடினமையும் 
கெழு கண்டத்து இறையனாரொடு வாது 

வாது புரிந்தபையும் 
களவியலுக்கு உரைகண்டமையும் பிறவும் அவர்க்குக் கல்வி 
யின் மிக்க புகழுக்குக் காரணமாயின . ஒரு காலத்து நக்கீ 
பர் தண்டமிழ்ச்சங்கத்து எண்டகு பலவர்க்குத் தலைவராக 
வும் இருந்தனர் .இவ்வாறு யாவரும் புகழெடுப்ப வீற்றிருந்த 
நக்கீரர் சண்ணு த லண்ணல் பாட்டு மிக்க பத்தியுடையரா 
கவும் இருந்தனர் . திருக்காளத்தயில் நக்கீரரால் சிகூவிங்சம் 
ஒன்று நிறுவப்பட்டதென்றும் கூறுவர் . அதற்கு நக்கீர 
நாதர் எனவும் நக்கீரலிங்கர் எனவும் பெயர்கள் 6. ழங்கி 
வருகின்றன . இவர் கைலைபாதி காளத்திபாதியந்தாதி என 
ஒரு நூல் பாடின தாகவும் கூறுவர் . இவை முதலிய எல்லாம் 
ஒருதலையாகத் துணிதற் பால வல்ல வேனும் , ஈக்கீரர் சிவ 
பெருமான் மாட்டு மிக்க பத்தியுடையர் என்பதன் கண் 
சான்று பகர்கின்றன. 


53 


மதுரை மேலை மாசி வீதியிலுள்ள சங்கத்தார் கோயில் 
என்னும் நக்கீரர் கோயிலிலும் திருப்பரங்குன்றத்து முத் 
ச்குமாரசுவாமியின் பக்கத்திலும் இவருடைய திருவுரு 
வம் உண்டு . திருவீங்கோய் மலையிலும் இவருடைய திருவுரு 
வம் ஒன்றிருப்பதாகக் கூறுவர் . இங்கனம் தந் திருவுருனவ 
உடித்து வழிபடப்பெறும் தெய்வச்சிறப்பும் நக்கீரதேவர் 
எனவழங்கும் இவரது பெயாம் இவர் தெய்வஞ்சான்ற 
பெருந்தகையர் என்பதை நன்கு விளக்குகின்றன . இவரை 
வடமொழியிலும் வல்லவர் என்ப . 

பிற்காலத்துப் புலவோர் இவரைப் புகழ்ந்து பாடிய 
இடங்களும் பலவால் . 
வளவாய்மை சொற்ப்ரபந்த முளகீர னுக்குகந்து 

மலர்வாயிலக்கணங்க - ளியல் போதி 
மோனை சொற்கிணங்க வுல காமு வப்பவென்று 

னருளால ளிக்குகந்த - பொ யோனே . " 
பருகுமாமதுரைக் கூடல் மால்கரை வளைவுளாகிய 
நக்கீர ரோதிய வளமைசேர்தமிழுக்காக 

நீடிய கரவோனே 
கீதவிசை கூட்டி வேதமொழி சூட்டு 

ரேரியல் கேட்டக்ருபை வேளே " 
“ நக்கீரர் சொற்றித்தித்ததே " 

எனத் திருப்புகழ் புகழ்ந்துரைத்தது , 
" கீரன் இலங்கிலை நெடுவேற் செம்மல் ..... 

......... முருகாற்றுப்படை மொழிந்தான் " 
எனச் சீகாளத்திப்புராணம் இசைத்தது . 

‘ நக்கீரர் தாமுரைத்த நன்முருகாற்றுப்படை " என 
ஓர் பழம்பாடல் எடுத்துரைத்தது . 


21 


54 


கல்லாடம் , திருவாலவாயுடையார் திருவிளையாடற் புரா 
லாம் . திருவிளையாடல் , திருப்பரங் கிரிப்புராணம் முதலிய 
நூல்களிலும் நக்கீரர் வரலாறு காணப்படுகின்றது . 


" கபிலர் பரணர் நக்கீரர் முதனாற் பத்தொன் 
பது பல்புலவோர் என்னும் பாடற் பகுதியும் கபில 
பரண நக்கீரர் என்னும் வழக்கும் அம்மூவருடைய 
பெழுமுதலயும் கல்விச் சிறப்பையும் ஒருங்கு விளக்கு 


மென்க . 


க 


நக்கீரர் பாடியவை . 


- 


பத்துப்பாட்டின் திரு முருகாற்றுப்படையும் , 
நெடு நல்வாடையும் , நற்றிணை குறுந்தொகை 
அகநானூறு புறநானூறு என்பவற்றுட் சில 
பாடல்களும் , திருவள்ளுவமாலையில் ஒருபாட்டும் , 
நாலடி நாற்பதும் இவராற் பா..ப் பெற்றவை . இறை 
யனார் களவியலுரை ஒன்றும் இவரால் இயற்றப்பெற் 


றது . 


இவை யன்றிக் கைலை பாதி காளத்திபாதி அந் 
தாதியும் , சிவபெருமான் பாட்டுக்குக் குற்றம் கூறியது பற்றி 
அவர் சினந்த காலை அதனையாற்றப் பாடிய கோபப்பிய 
சாதமும் ஈங்கோய்மலையெழுபதும் இவராற் பாடப் 
பெற்றன என்பாருமுளர் . 


65 


பதினோராந் திருமுறையில் திருமுருகாற்றுப்படை 
தவிர ஒன்பது பிரபந்தங்கள் இவர் பாடினாரெனக் கொள்வர் 
சிலர் . 


நக்கீரர் திருவள்ளுவமாலையில் 

பாடிய வெண்பா . 


தானே முழுதுணர்ந்து தண்டமிழின் வெண்குற 
ஆனா வறமுதலா வந்நான்கு - மேனோருக் ( ளால் 
கூழினுரைத்தாற்கு மொண்ணீர் முகிலுக்கும் 
வாழியுல கென்னாற்று மற்று . 


கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாரிமாட் - 
டென்னாற்றுங் கொல்லோவுலகு ” என்னுங் குறட் கருத்தை 
கொண்டு கூறித் திருக்குறள் போலும் நீதி நூலைச் செய்தல் 
திருவள்ளுவர் போலும் சான் றோர்க்குக் கடப்பாடாமென் 
பதையும் வரையாது வேண்டாது பெய்யும் மாரிக்குக் கைம் 
பாறு ஆற்றலாகாதது போல இவர்க்கும் உலகம் சைம்மாறு 
ஆற்றும் ஆற்றலற்றது என்பதையும் குறித்து நிற்கின்றது . 


பண்டித இராமசுப்பிரமணிய நாவலர் எழுதியவை . 


தமிழின் தற்கால நிலைமை . தமிழ்மொழியைக் குறித்து 
அழகிய செந்தமிழ் நடையில் எழுதப் பெற்றது . விலை அணா 6 . 

ஆத்திசூடி உரை . பதவுரை குறிப்புரை விசேடவுரைகளுடன் 
வெளிப்படுத்தப்பட்டது . 

விலை அணா 4 . 
தமிழ் தமிழ்த்தாய் , செந்தமிழ் மொழியின் தீஞ்சுவை நயம் 
ததும்புவன . 

விலை அணா 4 . 


தனிப்பா வலங்கல் முதற்பாகம் . இன்பம் கசறிந்த தனிப் 
பாடல்களை உடையது . 

நீதி , அலங்காரம் , இன்பச் சுவைச் 
செய்யுட்கள் முதலியன இதிற் காணப்பெறும் : குறிப்புரையுடன் . 

விலை அணா 3 . 


தனிப்பா வலங்கல் இரண்டாம்பாகம் . சமசியை , அணிகள் 
பொருட்டொகைச் செய்யுட்கள் , கதைக்குறிப்புகள் , திருக்குரணீதி 
கள் முதலியன இதில் உள்ளன . நூற்றின்மேற்பட்ட தனிச் 
செய்யுட்டொகுதி . 

விலை அணா 4 . 


கனவுலகு . 
வாய்ந்தது . 


ஒரு கற்பனாலங்காரக் கட்டுரை இலக்கிய நயம் 

விலை அணா 2 . 


ஔவையார் தனிப்பாட்டு ஆராய்ச்சி . 


விலை அணா 6 . 


கலைசைச் சிலேடைவெண்பா பதவுரை குறிப்புரை விசேட 
களுடன் . 

விலை அணா 12 . 


முத்தமிழ்வாணர் . 


விலை அணா 8 


செந்தமிழ் நிலையம் " 

பத்மநாபபுரம் , தக்கலை , P. 0 . 


